(25) வரலாறு 
இப்பாடம்‌ ] மற்றும்‌ 1] எனும்‌ வினாத்தாள்களைக்‌ கொண்டது. 


வினாத்தாள்‌ 1 : 25 இலங்கை வரலாறு 

வினாத்தாள்‌ 11 : 254 இந்திய வரலாறு 
25% ஐரோப்பிய வரலாறு 
256 நவீன உலக வரலாறு 


இங்கு வரலாற்றுப்‌ பாடத்தை தேர்ந்தெடுத்த எல்லாப்‌ பரீட்சார்த்திகளும்‌ வினாத்தாள்‌ 1- இலங்கை வரலாறு 
எனும்‌ வினாத்தாளிற்கு கட்டாயம்‌ விடையளித்தல்‌ வேண்டும்‌ என்பதோடு 25A, 25B மற்றும்‌ 25C ஆகிய 
வினாத்தாள்களில்‌ மூன்றில்‌ ஒன்றை மாத்திரம்‌ தெரிவு செய்து விடையளிக்க வேண்டும்‌. 


(25) இலங்கை வரலாறு (25A) இந்திய வரலாறு (25) ஐரோப்பிய வரலாறு (250) நவீன உலக வரலாறு 
வினாத்தாள்‌ கட்டமைப்பு 


03 மணித்தியாலங்கள்‌ (மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்கள்‌) இவ்வினாத்தாள்‌ இரண்டு 
பகுதிகளைக்‌ கொண்டூள்ளது. 


5 தேர்வுகளைக்‌ கொண்ட பல்தேர்வு வினாக்கள்‌ 40 காணப்படும்‌. எல்லா வினாக்களுக்கும்‌ 
விடையளிக்க வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 01 புள்ளி வீதம்‌ 40 புள்ளிகள்‌ வழங்கப்படும்‌. 


இது A,B,C எனும்‌ மூன்று பகுதிகளைக்‌ கொண்டது. 
A- கட்டாய வினாவைக்‌ கொண்டூள்ளது. (12 புள்ளிகள்‌) 


B- மற்றும்‌ பகுதிகளில்‌ ஒரு பகுதியிலிருந்து குறைந்த பட்சம்‌ ஒரு வினாவையேனும்‌ 

தெரிவு செய்து மூன்று வினாக்களுக்கு விடையளித்தல்‌ வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 16 

புள்ளிகள்‌ வீதம்‌ மூன்று வினாக்களுக்கு 48 மொத்தப்‌ புள்ளிகள்‌ வழங்கப்படும்‌. 

பகுதி B - இப்பகுதி கட்டுரை, அமைப்புக்‌ கட்டுரை வகையைச்‌ சேர்ந்த வினாக்கள்‌ 
நான்கினைக்‌ கொண்டூள்ளது. 


பகுதி C - இப்பகுதி கட்டுரை, அமைப்புக்‌ கட்டுரை வகையைச்‌ சேர்ந்த வினாக்கள்‌ 
நான்கினைக்‌ கொண்டூள்ளது. 


பகுதி 1, 11 இற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ பகுதி 1 
பகுதி 11 
இறுதிப்‌ புள்ளி 
இறுதிப்புள்ளியைக்‌ கணித்தல்‌ :- 
வினாத்தாள்‌ 1 (25) 100 
வினாத்தாள்‌ 11 (25A/25B/25C) = 100 
இறுதிப்புள்ளி = 2005.2 =100 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
265. 


(25) இலங்கை வரலாறு 


(ஆதிகாலம்‌ முதல்‌ கி.பி. 1978 வரை) 


வினாத்தாள்‌ 1 
பகுதி 1 
கவனிக்க. 
* எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


* சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிந்தெடுக்க. 


உ இலக்கம்‌ 01 தொடக்கம்‌ 10 வரையான வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஜந்து பெயர்கள்‌ வீதம்‌ தரப்பட்டூள்ளன. 
அப்பெயர்களுள்‌ ஒன்று ஏதோ காரணத்தினால்‌ ஏனையவற்றுடன்‌ பொருந்தாது. பொருந்தாத அப்பெயரை 
இனங்கண்டு, அதன்‌ இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


1. (1) பாஹியன்கல (2) பெலிலேன (3) பட்டதொம்பலேன 

(4) தொறவக்க (5) பூந்தல (வி 
2. (1) மஹாதித்த (2) ஊராத்தோட்ட (3) ஜம்புக்கோளப்பட்டினம்‌ 

(4) சம்மாந்துறை (5) கோகண்ண வேடு 
3. (1) தீபவம்சம்‌ (2) மகாவம்சம்‌ (3) இரகுவம்சம்‌ 

(4) போதிவம்சம்‌ (5) தூபவம்சம்‌ (வேடு 
4. (1) சூரதிஸ்ஸன்‌ (2) லஞ்சதிஸ்ஸன்‌ (3) மகாசூளி மஹாதிஸ்ஸன்‌ 

(4) குப்பிக்கல மஹாதிஸ்ஸன்‌ (5) குட்டகண்ணதிஸன்‌ (௮) 
5. (1) விஹாரமகாதேவி (2) இரத்னாவலி (3) கல்யாணவதி 

(4) சுனேத்ரா தேவி (5) சமுத்திரா தேவி (க 
6. (1) உபோஸதகர (2) சேத்தியகர (3) பிரத்திமாகர 

(4) போதிகர (5) சூத்தியகர (வே) 
7. (1) கொன்சாந்தினோ - டீ - பிரஹன்ஸா (2) பிட்றோ லொபஸ்‌ - டீ - சூஸா 

(3) ஜெரனிமோ - டீ - அசவிடோ (4) கொன்சாந்தினோ - டீசாடி - நொரன்ஞா 

(5) டீகோ - டி - மெல்லோடி - கஸ்ரோ (வேலவ 
8. (1) பூட்டாவே ரட்டேரால (2) ஹன்ங்குரன்கெற்ற டிங்கிரால 

(3) கொடகெதர மொஹட்டால 

(4) கிவுல்லே கெதர மொஹட்டால (5) கொகுகும்புரே ரட்டேரால ல ) 
9. (1) ஹென்றி மொங்‌ மேஸன்முவர்‌ (2) சோல்பரி பிரபு (3) ஜோன்‌ கொத்தலாவல 

(4) ஒலிவர்‌ குணதிலக (5) வில்லியம்‌ கோபல்லவா .......) 
10. (1) கல்லோயா குடியேற்றம்‌ (2) மின்னேரியாக்‌ குடியேற்றம்‌ (3) நாச்சதுவாக்‌ குடியேற்றம்‌ 

(4) இரணைமடுக்குடியேற்றம்‌ (5) பராக்கிரம சமுத்திரக்‌ குடியேற்றம்‌ (........ ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-66- 


உ இலக்கம்‌ 11 தொடக்கம்‌ 15 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐந்து சோடிப்‌ பெயர்கள்‌ தரப்பட்டுள்ளன. 


அவற்றுள்‌ ஒரு சோடியிலுள்ள பெயர்கள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அச்சோடியை 


இனங்கண்டு, அதன்‌ இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


11. (1) தெதுறு ஓயா 
(2) மல்வத்து ஓயா 
(3) மகாவலி கங்கை 
(4) யான்‌ ஓயா 
(5) கலா ஓயா 


12. (1) விஜயன்‌ 
(2) பண்டூவாசுதேவன்‌ 
(3) பத்தகச்சானா 
(4) சங்கமித்தை தேரி 
(5) ஹேமமாலாவும்‌ இளவரசர்‌ தந்தவும்‌ 


13. (1) சூரதிஸ்ஸ 
(2) முதலாம்‌ சேனன்‌ 
(3) நான்காம்‌ உதயன்‌ 
(4) ஐந்தாம்‌ மகிந்தன்‌ 
(5) பராக்கிரம பாண்டு 


14. (1) பொன்னம்பலம்‌ அருணாசலம்‌ 
(2) என்‌.எம்‌. பெரேரா 
(3) டீ. எஸ்‌. சேனனாயக்கா 
(4) ஜீ. ஜீ. பொன்னம்பலம்‌ 
(5) எஸ்‌.டபிள்யூ.ஆர்‌.டீ. பண்டாரநாயக்கா 


15. (1) 1833 கோல்புறூக்‌ - கமரன்‌ சீர்திருத்தம்‌ 
(2) 1910 குறா - மக்கலம்‌ சீர்திருத்தம்‌ 
(3) 1920 மனிங்‌ சீர்திருத்தம்‌ 
(4) 1947 சோல்பரி சீர்திருத்தம்‌ 


(5) 1972 குடியரசு யாப்பு 


மாஹல்ல வாவி 

நாச்சதூவக்குளம்‌ 

மின்னேரியாக்‌ குளம்‌ 

குருளு வாவி 

கலா வாவி (வேல ) 


தம்பபண்ணி 
ஊராத்தோட்ட 
கோகர்ண 
ஜம்புகோளப்பட்டினம்‌ 


லங்காப்பட்டினம்‌ 


எல்லாளன்‌ 

மரீமாறனறாீ வல்லபன்‌ 

முதலாம்‌ பராந்தகன்‌ 

முதலாம்‌ இராசராசன்‌ 

கலிங்க மாகன்‌ (me ) 


இலங்கைத்‌ தேசிய காங்கிரஸ்‌ 
இலங்கை சமசமாஜக்கட்சி 
ஐக்கிய தேசியக்‌ கட்சி 


சமஷ்டிக்‌ கட்சி 
ஸ்ரீலங்கா சுதந்திரக்கட்சி (52) 
சட்டசபை - சட்ட நிரூபண சபைகளின்‌ ஸ்தாபிதம்‌ 


மட்டுப்படூத்தப்பட்ட வாக்குரிமையின்‌ அறிமுகம்‌ 
பிரதேசவாரிப்‌ பிரதிநிதித்துவத்தின்‌ அறிமுகம்‌ 
நிறைவேற்று அதிகாரக்குழு முறைமையின்‌ 
அறிமுகம்‌ 

பெயரளவிலான நிறைவேற்று அதிகார 
முறைமையின்‌ அறிமுகம்‌. (a) 


இலக்கம்‌ 16 தொடக்கம்‌ 20 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும்‌ பெயர்‌/ கூற்று/ காலம்‌ என்பவை ஆ, ட 
நிரல்களில்‌ தரப்பட்டுள்ளன. *%' நிரலில்‌ பெயர்‌/ கூற்று/ காலம்‌ என்பவை % நிரலில்‌ தரப்பட்டூுள்ளவற்றுடன்‌ 
ஏதாவதொரு வகையில்‌ பொருந்தக்கூடியதாகும்‌. எனினும்‌ அவை தரப்பட்டுள்ள வகையில்‌ பொருந்தக்‌ கூடிய 
முறையிலன்று. X நிரல்‌ Y நிரலுடன்‌ பொருந்தக்கூடிய விதத்தில்‌ ஒழுங்கமைக்கப்பட்டால்‌ கீழே தரப்பட்டுள்ள 
சேர்மானங்கள்‌ ஐந்தில்‌ ஒன்று சரியானதாகும்‌. சரியான சேர்மானத்தைக்‌ கொண்ட இலக்கத்தை இனங்கண்டு 
அதனை அடைப்புக்குறிக்குள்‌ எழுதுக. 


16. ஆ Y 
(1) தூபாராம A மகாசேனன்‌ 
(11) நுவான்வலிசாய B முதலாம்‌ பராக்கிரமபாகு 
(111) அபயகிரி C துட்டகைமுனு 
(14) ஜெட்டவனராமய 1) தேவநம்பியதீசன்‌ 
(1) யுதகனா விஹாரை £௧ வலகம்பா 
(1) DCEAB (2) DCAEB (3) DABCE (4) EACBD (5) ECADB (.....) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை 


- 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 
567 


வரலாறு 


17. Xx 
(1) வசபன்‌ 


(11) தாதுசேனன்‌ 
(111) முதலாம்‌ சேனன்‌ 
(17) நிசங்கமல்லன்‌ 


() ஸ்ரீவிஜயஇராசசிங்கன்‌ 
(1) DAEBC (2) DACEB 


18. Xx 
(1) தோணிகலக்‌ கல்வெட்டு 
(11) மிகிந்தலை கற்பலகைச்‌ சாசனம்‌ 
(111) வேவல்கட்டிச்‌ சாசனம்‌ 
(11) பதுளை தூண்‌ கல்வெட்டு 
(1) சங்கமுவ விகாரைக்கல்வெட்டு 


(1) BAECD (2) CEABD 


19. Xx 
(1) கண்டகசேத்தியம்‌ 
(11) கொட்ட விகாரை 
(111) திவங்க சிலைமனை 
(1) திருக்கோணேஸ்வரம்‌ 


(ஈ) மஹாசமன்‌ தேவாலயம்‌ 


(1) ADCEB (2) DEBAC 


20. Xx 
(1) ஜுஆவோ றிபைரோ 


(11) பெர்னாவோ டி குவெய்ரோஸ்‌ 


(111) றொபட்‌ நொக்ஸ்‌ 


(11) எமர்சன்‌ ரெனன்ற்‌ 


(1) தோமஸ்‌ ஸ்கின்னர்‌. 


(1) BEACD (2) CEABD 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 


Y 
மானவர்ம வம்சம்‌ 


நாயக்கர்‌ வம்சம்‌ 


கலிங்க வம்சம்‌ 


Ow > 


மோரிய வம்சம்‌ 


1 இலம்பகர்ண வம்சம்‌ 


(3) ECABD (4) EDCAB (5) EDACB (0... 


Y 
A நீதி நிர்வாகம்‌ பற்றிய விதிகள்‌ 
B வணிக நகரத்தின்‌ முகாமை பந்றிய 
விதிகள்‌ 
C வணிக நிறுவனமொன்றில்‌ நெல்‌ ௮ல்லது 
பணத்தினை முதலீடு செய்வதந்கான விதிகள்‌ 
D இரண்டு ஆட்சியாளர்களுக்கிடையே ஒப்பந்தம்‌ 
மேற்கொள்வதற்கான விதிகள்‌ 
11 விஹாரைகளுக்கான சொத்தினை நிர்வகிப்பது 
பற்றிய விதிகள்‌ 


(3) CEADB (4) DAECD (5) ECDBA  (.......) 


Y 
பொலனறுவை 
இரத்தினபுரி 
கோகர்ணம்‌ 


டெடிகம 


HOW > 


மிகிந்தலை 


(3) EACBD (4) EBACD (5) EDACB (0... 


A இலங்கைத்‌ தீவுடனான வரலாற்றுத்‌ தொடர்புகள்‌ 
(An Historical Relation of the Island of Ceylon) 

B இலங்கை : தீவின்‌ வழக்காறுகள்‌ 
(Ceylon : An Account of the Island) 

C இலங்கைத்‌ தீவின்‌ வரலாற்றுத்துன்பியல்‌ 
(Historical Tragedy of the Island of Celiao) 

D இலங்கையில்‌ ஜம்பது வருடங்கள்‌ 


(Fifty years in Ceylon) 





11 இலங்கையை ஆன்மீக, லெளகீகமார்க்கத்தில்‌ 
வெற்றி கொள்ளல்‌ 


(Temporal and Spiritual conquest of Ceylon) 


(3) CAEDB (4) DAEBD (5) EBCDA 


வரலாறு 
-68- 


உ. 21-25 வரையுள்ள எல்லா வினாக்களுக்கும்‌ ஒரு தலைப்பின்‌ கீழ்‌ ஐந்து விடயங்கள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. 
அவ்விடயங்களுள்‌ ஒன்று உரிய தலைப்பிற்குப்‌ பொருந்தாதுள்ளது. அதனைத்‌ தெரிவு செய்து, அதன்‌ 
இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


21. பொலன்னறுவையில்‌ சோழர்களின்‌ ஆட்சி 
(1) பொலன்றுவை, ஜனநாதமங்களம்‌ எனப்‌ பெயரிடப்பட்டது. 
(2) இலங்கையின்‌ வடபகுதி மும்முடிச்‌ சோழமண்டலம்‌ என அழைக்கப்பட்டது. 
(3) தற்போது இரண்டாம்‌ சிவதேவாலயம்‌ என அழைக்கப்படுவது வானவன்‌ மாதேவி ஈஸ்வரமாகும்‌. 
(4) வெல்கம்‌ விகாரை, இராஜராஜப்‌ பெரும்பள்ளி என மறு பெயர்‌ இடப்பட்டது. 


(5) தெமழ மகாசாய என்று அழைக்கப்படும்‌ ஸ்தூபி சோழர்களால்‌ கட்டப்பட்டது. (022122 ) 


22. யாழ்ப்பாண இராச்சியம்‌ 

(1) யாழ்ப்பாண இராச்சியம்‌ பற்றி அறிந்துகொள்வதற்கு யாழ்ப்பாண வைபவமாலை பிரதான மூலநூலாகக்‌ 
காணப்படுகிறது. 

(2) யாழ்ப்பாணத்தின்‌ முதலாவது ஆட்சியாளன்‌ விஜயகூழங்கைச்‌ சக்கரவர்த்தி ஆவான்‌. 

(3) யாழ்ப்பாண இராச்சியத்தின்‌ தலைநகரமாக நல்லூர்‌ விளங்கியது. 

(4) மடவலச்‌ சாசனத்தின்‌ பிரகாரம்‌ யாழ்ப்பாண அரசிடமிருந்து கம்பளை ஆட்சியாளன்‌ கப்பம்‌ கோரியதாக 
அறிய முடிகிறது. 

(5) 1619 இல்‌ போர்த்துக்கேயரால்‌ யாழ்ப்பாண இராச்சியம்‌ வெற்றி கொள்ளப்பட்டது. (ல ) 


23. ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன்‌ 
(1) ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன்‌ இரண்டாம்‌ விமலதர்ம சூரியனின்‌ மகனாவான்‌. 
(2) இவன்‌ பொறுப்பந்ற மன்னன்‌ என அழைக்கப்பட்டான்‌. 
(3) ராமான்ய தேசத்துப்‌ பிக்குமார்களை வரவழைத்து உபசம்பதா நிகழ்வினை நடாத்தினான்‌. 
(4) குண்டசாலையில்‌ அரச மாளிகை ஒன்றினைக்‌ கட்டுவித்தான்‌. 


(5) இறுதிச்‌ சிங்கள மன்னனாக இவன்‌ விளங்கினான்‌. வே 


24. கோப்பிப்‌ பயிர்செய்கையின்‌ பரம்பல்‌ 

(1) ஒல்லாந்தர்‌ கோப்பி பயிர்செய்கையை விஸ்தரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர்‌. 

(2) கம்பளையில்‌ முதன்முதலாக ஜோர்ஜ்‌ பேட்‌ என்பவன்‌ கோப்பிப்‌ பயிரை பெருந்தோட்டமுறையில்‌ 
அறிமுகப்படுத்தினான்‌. 

(3) பிரித்தானிய அரசு கோப்பி பயிரிடும்‌ உரிமத்தை பெற்றுக்‌ கொண்டது. 

(4) தென்னிந்திய தொழிலாளர்கள்‌ கோப்பிப்‌ பெருந்தோட்டங்களில்‌ தொழில்‌ புரிவதற்கு வரவழைக்கப்பட்டனர்‌. 

(5) இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரைக்கும்‌ காலனித்துவ ஆட்சியாளர்களின்‌ வருவாயின்‌ பிரதான 
மூலமாக கோப்பி விளங்கியது. (௮ ) 


25. இலங்கையில்‌ பல்கலைக்கழகக்‌ கல்வி 
(1) 1942 இல்‌ இலங்கைப்‌ பல்கலைக்கழகம்‌ நிறுவப்பட்டது. 
(2) ஆரம்பம்‌ முதலே பல்கலைக்கழகக்‌ கல்வியானது சுதேசிய மொழியூடாக மேற்கொள்ளப்பட்டது. 
(3) 1945 இல்‌ பல்கலைக்கழக கல்வியில்‌ இலவசக்‌ கல்விக்‌ கொள்கை அறிமுகப்படூத்தப்பட்டது. 
(4) 1959 இல்‌ வித்தியோதய, வித்தியாலங்கார பிரிவேனாக்கள்‌ பல்கலைக்கழக அந்தஸ்திற்கு 
தரமுயர்த்தப்பட்டன. 
(5) 1974 இல்‌ யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம்‌ நிறுவப்பட்டது. வே 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-69- 


26. 


27. 


28. 


29. 


30. 


26 - 30 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ (&), (ம), (0, ௫) என்னும்‌ நான்கு மாற்று விடைகள்‌ 
தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும்‌. சரியான விடையை அல்லது 
விடைகளைத்‌ தெரிவு செய்க. 


(A) யும்‌ (ஒ)யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌ ....................................... 1 எனவும்‌, 
(B) யும்‌ (யும்‌ மட்டூம்‌ சரியாயின்‌ ....................................... 2 எனவும்‌, 
(C) யும்‌ (D) யும்‌ மட்டூம்‌ சரியாயின்‌......................................... 3 எனவும்‌, 
(A) யும்‌ (0) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌........................................ 4 எனவும்‌, 


ஒரு விடை மட்டும்‌ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட விடைகள்‌ சரியாயின்‌....... 5 எனவும்‌, அடைப்புப்‌ 
புள்ளிக்கோட்டில்‌ எழுதுக. 


அறிவுறுத்தல்களின்‌ சுருக்கம்‌ 
ee CE “1 இ = A அட ப) 


ஒரு விடை மட்டும்‌ 
அல்லது இரண்டிற்கு 
மேற்பட்ட விடைகள்‌ சரி 


(A) யும்‌ (8) யும்‌ | (8) யும்‌ () யும்‌ | (௭) யும்‌ (0) யும்‌ | (4) யும்‌ (0 யும்‌ 
மட்டும்‌ சரி 





எல்லாளனது ஆட்சிக்காலம்‌ பற்றிய குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது / சரியானவை? 

(A) மகாவம்சத்தின்படி நேர்மைதவறாத, கடமை தவறாத மன்னனாக எல்லாளன்‌ கருதப்படுகின்றான்‌. 
(B) 44 ஆண்டுகள்‌ இராசரட்டையை எல்லாளன்‌ ஆட்சி புரிந்தான்‌. 

(C) சேத்தியகிரியில்‌ ஒரு தூபத்தினை எல்லாளன்‌ கட்டினான்‌. 


(D) எல்லாளனுடைய தளபதிகளில்‌ ஒருவனாக பல்லுக விளங்கினான்‌ (வேவ 


அனுராதபுர கால வெளிநாட்டூ வர்த்தகம்‌ தொடர்பான குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது / சரியானவை? 
(A) மகாதீர்த்த பிரதான துறைமுக நகராக விளங்கியது. 

(B) இலங்கையிலிருந்து பருத்தித்‌ துணிகள்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டன. 

(0) தென்னிந்தியாவிற்கும்‌ இலங்கைக்குமிடையில்‌ மிக நெருங்கிய வர்த்தக தொடர்பு காணப்பட்டது. 


(D) வர்த்தக சமூகமானது செட்டிமார்‌ என அழைக்கப்பட்டனர்‌. (2 ) 


கோட்டை அரசு தொடர்பான குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது / சரியானவை? 

(A) கோட்டை அரசின்‌ காலத்தில்‌ பன்சிய - பனஸ்ஜாதக நூல்‌ எழுதப்பட்டது. 

(B) கோட்டை அரசின்‌ சிறந்த ஆட்சியாளனாக ஆறாம்‌ பராக்கிரமபாகு விளங்கினான்‌. 

(C) 1521 இல்‌ நிகழ்ந்த விஜயபாகு கொல்லய' வின்‌ பின்னர்‌ கோட்டை அரசு மூன்று அரசியல்‌ பிரிவாக 
பிரிக்கப்பட்டது. 


(D) ஏழாம்‌ புவனேகபாகு போர்த்துக்கேயருக்கு கோட்டை அரசை ஒப்படைத்தான்‌. [க] ) 


கண்டி இராச்சியத்தின்‌ நிர்வாக முறைமை தொடர்பான குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது / சரியானவை? 
(A) அரசனை மையமாகக்‌ கொண்ட நிர்வாக முறைமை காணப்பட்டது. 

(1) ௮ரசனே மரண தண்டனையை விதிப்பதற்கான முழு அதிகாரத்தையும்‌ கொண்டிருந்தான்‌. 

(0) பிரதான நிர்வாக அதிகாரியாக அதிகார்‌ விளங்கினார்‌. 


(D) கண்டி அரசினது நிர்வாகப்‌ பிரிவுகள்‌ அனைத்தும்‌ திசாவைகள்‌, ரட்டைகள்‌ என வகுக்கப்பட்டிருந்தன. 


ஒல்லாந்தர்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ நீதி பரிபாலன முறைமைகள்‌ தொடர்பான குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது] 
சரியானவை? 

(4) உயர்நீதிமன்ற முறை ஒல்லாந்தரால்‌ உருவாக்கப்பட்டது. 

(13) வழக்குகளை விசாரிப்பதற்கு யூரி முறை பயன்படுத்தப்பட்டது, 

(C) உரோமன்‌ - டச்சுச்‌ சட்டம்‌ ஒல்லாந்தரால்‌ இலங்கைக்கு அ௮றிமுகப்படுத்தப்பட்டது. 

(D) ஓல்லாந்தரால்‌ தொகுக்கப்பட்ட தமிழரது சட்டங்களும்‌ வழக்காறுகளும்‌ “தேசவழமை” எனப்பட்டது, 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-70- 


31. 


32. 


33. 


34. 


35. 


31- 35 வரையுள்ள எல்லா வினாக்களினதும்‌ சரியான விடையைத்‌ தெரிவுசெய்து, அதன்‌ இலக்கத்தை 
அடைப்புப்‌ புள்ளிக்கோட்டில்‌ எழுதுக. 


இலங்கையின்‌ வரைபடத்தினை முதன்முதல்‌ வரைந்த ஐரோப்பியர்‌ யார்‌? 
(2) (3) தொலமி 
(5) 


(1) அரிஸ்ரோட்டல்‌ 
(4) பிளினி 


மெகஸ்தெனிஸ்‌ 
ஸ்ராபோ 


சித்தனறுபிம்‌ புதல்நாவன்‌ பற்றிய குறிப்பு எச்சாசனத்தில்‌ காணப்படுகின்றது? 
(1) வல்லிபுரம்‌ பொற்சாசனம்‌ (2) 
(5) 


பனாகடூவச்‌ செப்பேடூ (3) ௮ம்பகமுவக்‌ கல்வெட்டூ 


(4) தெவனகல சாசனம்‌ குட்டாபிற்றிய செப்பேடு .......) 


முல்லேரியப்‌ போரில்‌ போர்த்துக்கேயரை எதிர்த்துப்‌ போர்‌ புரிந்த மன்னன்‌ யார்‌? 
(1) ரிகிறி பண்டார (2) 
(4) எதிரில்லே ரால (5) 


விதிய பண்டார (3) நிக்கபிட்டிய பண்டார 


மகா அஸ்தான (ets ) 


கண்டி இராச்சிய காலத்தில்‌ காணப்பட்ட போக்குவரத்து அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? 

(2) குறுவே பத்த (3) மகா பத்த 

(5) மடிகே பத்த ணி 
எந்த ஆளுனரின்‌ காலத்தில்‌ கொழும்பில்‌ தேசிய அரும்காட்சியகம்‌ தாபிக்கப்பட்டது? 

(1) கென்றி வாட்‌ (2) 
(4) வில்லியம்‌ கிரகறி (5) 


(1) கொட்டல்‌ பத்த 
(4) கின்னர பத்த 


சாரள்ஸ்‌ மக்காத்தி 
ஆத்தர்‌ கோர்டன்‌ 


(3) ஹேர்கியூலிஸ்‌ றொபின்ஸன்‌ 


36 - 40 வரையுள்ள வினாக்களில்‌ இரண்டு கூற்றுகள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும்‌ 
உள்ள கூற்றுச்‌ சோடிக்குக்‌ கீழே உள்ள அட்டவனையில்‌ காணப்படும்‌. 1, 2, 3, 4, 5 என்பவற்றில்‌ மிகவும்‌ 
பொருத்துவது எதுவென்பதைத்‌ தெரிந்து அதன்‌ இலக்கத்தைப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


ட தை... - அணக... -] 
[த 
அ அத | 
ww |... வத | 
பட வைகை | அது ட] 
[5[ து [சரியானதும்‌ முதவாவது ௬ந்ினை நன்றாக விளக்குவதுமாகம்‌ | 


| முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


சீன யாத்திரிகரான பாகியன்‌ கி.பி. 411 ஆம்‌ ஆண்டு 


இப்பன்‌ கட்டுவ மெகாலிதிக்‌ (பெருங்கற்கால) 
மயானமாகும்‌. 


இலங்கைக்கு வந்து இரண்டு ஆண்டுகள்‌ அபயகிரி 
விகாரையில்‌ தங்கினார்‌. 





கிரித்தல வாவி மகாசேன மன்னனால்‌ 


கட்டப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. 


கோட்டை இராசதானியின்‌ பிரதான அரச 
வருமானமாக இருந்தது வர்த்தகமல்ல. 
நிலங்களிலிருந்து பெறப்பட்ட வருமானமாகும்‌. 


சில அறிஞர்களின்‌ கருத்துப்படி சந்திரவட்டக்‌ 
கல்‌ வாழ்க்கை வட்டம்‌ என்பதனை 
அடையாளப்படுத்துகின்றது. 


கோட்டை மன்னன்‌ நாட்டின்‌ பெரும்‌ நிலங்களின்‌ 
உரிமையாளனாக இருந்ததுடன்‌ அவன்‌ அவற்றிலிருந்து 
வருடமொன்றிற்கு மூன்று மில்லியனுக்கும்‌ மேலான 
வருமானத்தைப்‌ பெற்றான்‌. 





போர்த்துக்கேயர்‌ இலங்கையில்‌ உரோமன்‌ 
கத்தோலிக்க சமயத்தைப்‌ போதித்தனர்‌. 


போர்த்துக்கேயர்‌ இலங்கையில்‌ அச்சியந்திரத்தை 
அறிமுகஞ்‌ செய்தனர்‌. 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை 


இலங்கையின்‌ கரையோரப்‌ பிரதேசம்‌ 1796 
ஆம்‌ ஆண்டு பிரித்தானியரின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ 
வந்தது. 


இலங்கை 


1948 ஆம்‌ ஆண்டு ஜக்கிய நாடுகள்‌ 
சபையில்‌ அங்கத்துவம்‌ பெற்றது. 





- 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 


-71- 


(25) இலங்கை வரலாறு 
(ஆதி காலம்‌ முதல்‌ கி.பி 1978 வரை) 
வினாத்தாள்‌ 1 
பகுதி 11 

அறிவுறுத்தல்கள்‌ : 

* முதலாம்‌ வினா கட்டாயமானது. 

*% அத்துடன்‌ பகுதி B இலிருந்து ஒரு வினாவையேனும்‌ பகுதி 6 இலிருந்து ஒரு வினாவையேனும்‌ தெரிவு 
செய்து, மூன்று வினாக்களுக்கு விடை தருக. (முதலாம்‌ வினா உட்பட விடையளிக்க வேண்டிய வினாக்களின்‌ 
மொத்த எண்ணிக்கை நான்கு ஆகும்‌.) 

8 (முதலாம்‌ வினாவுக்கு விடை அளிப்பதற்கு இலங்கையின்‌ புறவுருவப்படம்‌ வழங்கப்படும்‌.) 


பகுதி .& 
1. உமக்கு வழங்கப்பட்ட புறவுருவப்படத்தில்‌ கீழே தரப்பட்ட பன்னிரெண்டு அம்சங்களையும்‌ குறித்துப்‌ பெயரிடூுக. 
(0 ஜஜ்ஜ நதி ௫) கப்பரகந்த நதி (௬) பொம்பரிப்பு (8) லங்காபட்டினம்‌ 
(௫ சித்துள்பவ்வ (ரரி) யோதவாவி (ராம்‌ பொலன்னறுவை (ரர்‌) நல்லார்‌ 
ர) கோட்டை (ய்‌ கண்டி (யி) வடமத்திய மாகாணம்‌ (1) சேனநாயக்க சமுத்திரம்‌ 
(சரியாகக்‌ குறித்துப்‌ பெயரிடப்படூம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ 01 புள்ளி வீதம்‌ வழங்கப்படும்‌.) 
பகுதி B 


2. மகாசேன மன்னனுடைய ஆட்சியின்‌ இறுதிக்காலம்‌ வரையுள்ள இலங்கை வரலாற்றினைக்‌ கற்பதற்கு வரலாற்று 


மூலாதாரமாக விளங்கும்‌ மகாவம்சத்தின்‌ முக்கியத்துவம்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ தலைப்புக்களின்‌ கீழ்‌ ஆராய்க. 


(1)  நூலாசிரியரும்‌ தொகுக்கப்பட்ட காலமும்‌ (02 புள்ளிகள்‌) 
(ப) தொடர்ச்சியான வரன்முறையில்‌ வரலாற்றைத்‌ தடையின்றி வெளிப்படுத்தல்‌. (07 புள்ளிகள்‌) 
(114) சாசனவியலினூடாக தகவல்களை உறுதிப்படுத்தல்‌. (07 புள்ளிகள்‌) 


3. இலங்கை வரலாற்றில்‌ வலகம்பா மன்னனின்‌ அரசியல்‌ மற்றும்‌ பண்பாட்டுச்‌ சாதனைகளை நுணுக்கமாகப்‌ 
பரிசீலனை செய்க. (16 புள்ளிகள்‌) 


4. “இராசரட்டை நாகரிகத்தின்‌ பிரதான மூலங்களில்‌ ஒன்றாக நீர்ப்பாசன முறைமை காணப்பட்டது”. 
(1) பண்டுகாபயனால்‌ கட்டப்பட்ட குளம்‌ ஒன்றின்‌ பெயரைத்‌ தருக. (1 புள்ளி) 


(ர) மின்னேரியா மற்றும்‌ கிரித்தலை குளங்களைக்‌ கட்டுவித்த மன்னரின்‌ பெயரைத்‌ தருக. 
(02 புள்ளிகள்‌) 


(ர) குளத்தின்‌ பிரதான பகுதிகளையும்‌ அவற்றால்‌ மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளையும்‌ 
சுருக்கமாகத்‌ தருக. (04 புள்ளிகள்‌) 


(1) இராசரட்டை நாகரிகத்தின்‌ பிரதான அம்சமாக நீர்ப்பாசனம்‌ விளங்கிய விதத்தினைத்‌ தெளிவு படுத்துக. 
(09 புள்ளிகள்‌) 


5. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம்‌ தொடர்பாகக்‌ குறிப்புக்களை எழுதுக. 
(1) சீகிரியா 
(11) இரண்டாம்‌ பராக்கிரமபாகு மன்னன்‌ 
(011) யாழ்ப்பாண இராச்சியம்‌ 


(1) கோட்டைக்‌ காலப்‌ பகுதியில்‌ கல்வியும்‌, இலக்கியமும்‌ (8%2 -16 புள்ளிகள்‌) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
க்‌ 


பகுதி 6 


6. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இலங்கையில்‌ ஏற்பட்ட தேசிய கலாசார மறுமலர்ச்சி தொடர்பாகப்‌ பின்வரும்‌ 


தலைப்புக்களின்‌ கீழ்‌ பகுத்து ஆராய்க. 


(1) 
(14) 
(ம்‌ 


பெளத்த சமய மறுமலர்ச்சி 
இந்து சமய மறுமலர்ச்சி 


இஸ்லாம்‌ சமய மறுமலர்ச்சி (16 புள்ளிகள்‌) 


7. “இலங்கையின்‌ அரசியல்‌ அமைப்பு வளர்ச்சியில்‌ டொனமூர்‌ அரசியல்‌ சீர்திருத்தம்‌ திருப்பு முனையைக்‌ 
குறித்து நின்றது,” 


(ட 


(14) 
(ம்‌ 


(iv) 


டொனமூர்‌ ஆணைக்‌ குழுவின்‌ வருகையின்போது இலங்கையில்‌ இருந்த பிரித்தானிய ஆளுநரின்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடுக. (01 புள்ளி) 


டொனமூர்‌ ஆணைக்குழுவில்‌ அங்கம்‌ வகித்த இருவரது பெயர்களைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 
டொனமூர்‌ ஆணைக்குழுவை நியமித்தமைக்கான காரணங்களைச்‌ சுருக்கமாகக்‌ குறிப்பிடுக. 

(05 புள்ளிகள்‌) 
டொனமூர்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்களின்‌ இயல்புகள்‌ இலங்கையின்‌ அரசியலமைப்பு வளர்ச்சியில்‌ ஒரு 
திருப்பு முனையாக அமைந்தமையினைப்‌ பரிசீலனை செய்க. (08 புள்ளிகள்‌) 


8. சுதந்திரமடைந்ததிலிருந்து இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி பற்றி பின்வரும்‌ தலைப்புக்களின்‌ 


கீழ்‌ ஆராய்க. 


() 
(i) 


விவசாயக்‌ குடியேற்றத்‌ திட்டங்கள்‌ 


தேசிய மயமாக்கல்‌ திட்டம்‌ 


ர்‌) இறக்குமதிக்கான மானியக்‌ கொள்கை (16 புள்ளிகள்‌) 
ற 


9. பின்வரும்‌ எவையேனும்‌ இரண்டிற்கு வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த குறிப்புக்களை எழுதுக. 


(1) இலங்கையில்‌ போர்த்துக்கேயரது ஆட்சிப்‌ பரம்பல்‌ 


(i) 


கீர்த்தி ஸ்ரீ இராசசிங்கனுக்கும்‌ ஒல்லாந்தருக்குமிடையிலான உறவுகள்‌ 


(ந) 1848 இல்‌ பிரித்தானியருக்கெதிரான கிளர்ச்சி 


(iv) 


சீ.டபிள்யு.டபிள்யு. கன்னங்கராவின்‌ கல்விச்‌ சீர்திருத்தம்‌ 
(8%2- 16 புள்ளிகள்‌) 


Kx 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-73- 


(25) இலங்கை வரலாறு 


(ஆதி காலம்‌ முதல்‌ கி.பி 1978 வரை) 
பகுதி 111 


அத்‌ க 
மாகாண எல்லை 
Provinciil Bountlary 


ட 
F 

% 

இ 

1 

1 

| 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ 
-74- 


- வரலாறு 


(25 A) இந்திய வரலாறு 


(ஆதிகாலம்‌ முதல்‌ கி.பி. 1206 வறை) 


வினாத்தாள்‌ 1 
பகுதி 1 


அறிவுறுத்தல்‌. 


* எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. சரியான அல்லது மிகப்பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 


உ 01 தொடக்கம்‌ 10 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐந்து பெயர்கள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. 
அப்பெயர்களுள்‌ ஒன்று ஏதோ காரணத்தினால்‌ ஏனையவற்றுடன்‌ பொருந்தாது. பொருந்தாத அப்பெயரை 
இனங்கண்டு, அதன்‌ இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


1. (1) ஜம்புதீபம்‌ (2) இந்திகா (3) இன்தோஸ்‌ 

(4) சின்தோஸ்‌ (5) பாரத வர்ஸா ஷிவ 
2. (1) கோசலம்‌ (2) பாஞ்சாலம்‌ (3) மகதம்‌ 

(4) அவந்தி வெங்கி த ட  . ....்‌ூ்‌ூ்‌."உ்ூ... ) 
3. (1) தப்தி (2) ஜேலம்‌ (3) சேனாப்‌ 

(4) ராவி (5) பிஸ்‌ (i ) 
4. (1) ஆரவல்லி (2) சுலைமான்‌ (3) கிர்தார்‌ 

(4) நீலகிரி (5) இந்தகுஷ்‌ (i ) 
5. (1) ரஜகஹ (2) பெல்கோலா (3) குசிநாரா 

(4) வைசாலி (5) கபிலவஷ்து த ட ல (...... ) 
6. (1) தொலவீரா (2) கலிபங்கன்‌ (3) ரானாகுண்டாய்‌ 

(4) அஜ்மீர்‌ (5) சங்குதாரோ ட ட... (...... ) 
7. (1) சிலப்பதிகாரம்‌ (2) மணிமேகலை (3) திருக்குறள்‌ 

(4) சாகுந்தலம்‌ (5) கம்ராமாயணம்‌ ற ட ட. ... (...... ) 
8. (1) தாரநாத (2) பாகியன்‌ (3) ஹியுங்சாங்‌ 

(4) இட்சிங்‌ (5) சுங்யங் க ப! ! ! .......ுூஷூ (..... ) 
9. (1) கன்னடம்‌ (2) மலையாளம்‌ (3) தெலுங்கு 

(4) உருது (5) தளு (i ) 
10. (1) நந்திவர்மன்‌ (2) கீர்த்திவர்மன்‌ (3) மகேந்திரவர்மன்‌ 

(4) நரசிங்கவர்மன்‌ (5) பரமேஸ்வரவர்மன்‌ (த 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
த 


உ. 11 தொடக்கம்‌ 15 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐந்து சோடிப்‌ பெயர்கள்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ 


ஒரு சோடியிலுள்ள பெயர்கள்‌ ஒன்றுடனொன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அச்சோடியைத்‌ தெரிந்து, 


அதன்‌ இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


11. (1) வாக்பதி 
(2) பதஞ்சலி 
(3) பில்ஹணர்‌ 
(4) ஹர்ஷவர்த்தனர்‌ 
(5) மகேந்திரவர்மன்‌ 
12. (1) யசோவர்மன்‌ 
(2) புலிகேசி 
(3) பிரபாகரவர்த்தனன்‌ 
(4) வரகுணவர்மன்‌ 
(5) முதலாம்‌ விக்ரமாதித்தன்‌ 
13. (1) சிசுநாகன்‌ 
(2) குஷாணர்‌ 
(3) சாதவானர்‌ 
(4) நந்தர்‌ 
(5) சுங்கர்‌ 
14. (1) திருவாலங்காடு 
(2) அலஹபாத்‌ 
(3) கதிகும்பா 
(4) ரும்மின்தை 
(5) ஜுனாகாட்‌ 


15. (1) ஹெரடோட்டஸ்‌ 
(2) சாணக்கியன்‌ 
(3) அல்பிரூணி 
(4) கொஸ்மஸ்‌ 


(5) ஸ்ராபோ 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 


கெளடவாஹோ 
மஹாபாஷ்ய 
இராஜதரங்கணி 
ரத்னாவலி 


மத்தவிலாச பிரஹாசன ( 


கானோஜ்‌ 
வாதாபி 
தானேஸ்வரம்‌ 


மதுரை 


கல்யாணி ( 


காலாசோகன்‌ 
ஹுவிஷ்கன்‌ 
சிமுகன்‌ 


மகாபத்மநந்தன்‌ 


குஜலகட்பைசிஸ்‌ ( 


மகேந்திரவர்மன்‌ 
சமுத்ரகுப்தன்‌ 
காரவேலன்‌ 


அசோகன்‌ 


உருத்திரதாமன்‌ ( 


கிரேக்கர்‌ 
சீனர்‌ 
அரேபியர்‌ 


பைசாந்தியர்‌ 


உரோமர்‌ ( 


-76- 


வரலாறு 


உ. இலக்கம்‌ 16 தொடக்கம்‌ 20 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும்‌ பெயர்‌ / கூற்று / காலம்‌ என்பன K,Y 
நிரல்களில்‌ தரப்பட்டுள்ளன. 3 நிரலில்‌ பெயர்‌ / கூற்று / காலம்‌ என்பவை % நிரலில்‌ தரப்பட்டுள்ளவற்றுடன்‌ 
ஏதாவதொரு வகையில்‌ பொருந்தக்‌ கூடியதாகும்‌. எனினும்‌ அவை சரியான தொடர்‌ ஒழுங்கில்‌ தரப்படவில்லை. 
X நிரல்‌, Y நிரலுடன்‌ பொருந்தக்கூடிய விதத்தில்‌ ஒழுங்கமைக்கப்பட்டால்‌ கீழே தரப்பட்டுள்ள சேர்மானங்கள்‌ 
ஐந்தில்‌ ஒன்று சரியானதாகும்‌. சரியான சேர்மானத்தைக்‌ கொண்ட விடையை இனங்கண்டு அதற்குரிய 


இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


16. X 


(1) நர்மதா 

(11) சிந்து 

(111) கங்கை 
(14) துங்கபத்ரா 
(57) காவேரி 

(1) AECDA (2) BEDCA 


17. ஆ 
(1) நாகார்ஜாணக்கொண்டா 
(11) சாஞ்சி 
(44) அஜந்தா 
(1) மதுரா 
(1) மகாபலிபுரம்‌ 


(1 ACEBD (2) BAEDB 


18. xX 
(1) பிம்பிசாரன்‌ 
(11) சந்திரகுப்த மெளரியர்‌ 
(111) சமுத்ரகுப்தன்‌ 
(11) தர்மபாலன்‌ 
(7) பசேனதி கோசல 
(1) ABDEC (2) DEBAC 


19. Xx 
(1) நாகர்ஜீனர்‌ 
(11) சோமதேவன்‌ 
(111) ஜயதேவன்‌ 
(14) பவபூதி 
(5) பாரவி 


(1 ADECB (2) BADEC 


20. Xx 
(1) கஜீராஹோ ஆலயம்‌ 
(11) காஞ்சி கைலாசநாதர்‌ ஆலயம்‌ 
(111) பாதாமி ஆலயம்‌ 
(1) ஸ்ரீரங்க ஆலயம்‌ 
(7) தஞ்சைப்பெரும்‌ சிவன்‌ கோயில்‌ 
(1) BDACE (2) CBDAE 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை 


now > 


(3) CEBAD 


HOW > 


(3)CAEDB 


HOw > 


(3)DEABD 


ய॥ டத 


(3)CAEDB 


ய॥ ம டய ௫ 


(3)DAECB 


- 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 
ம்‌ 


Y 
தஞ்சாவூர்‌ 
பாருகச்ச 
விஜயநகர்‌ 
கனோஜ்‌ 
தக்ஷிலா 
(4) DAECB (5) EBDAC (ப ) 


Y 

ஸ்தூபி 
பல்லவரதம்‌ 
செதுக்கல்‌ 

புத்தர்‌ சிலை 
பெளத்த ஓவியம்‌ 


(4) CEABD (5) DBCAE  (......) 


Y 

தேவபாலன்‌ 

இரண்டாம்‌ சந்திரகுப்தன்‌ 
பிந்துசாரன்‌ 

விடூடபன்‌ 

அஜாதசத்ரு 


(4) ECDAB (5) ECBAD  (.......) 


Y 

கதாசரித்சாகரய 
கிராதார்ஜீன 
விபாஷா சாஸ்திரம்‌ 
மகாவீர்‌ சரிதம்‌ 
கீத கோவிந்தம்‌ 


(4) DBEAC (5) DEABC (.....) 


Y 
சாளுக்கியர்‌ 
பல்லவர்‌ 
சோழர்‌ 
சந்தெல்ல 
பாண்டியர்‌ 


(4) DBAEC (5) EDABC 


வரலாறு 


உ. 21- 25 வரையுள்ள எல்லா வினாக்களுக்கும்‌ ஒரு தலைப்பின்‌ கீழ்‌ ஜந்து விடயங்கள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. 
அவ்விடயங்களுள்‌ ஒன்று உரிய தலைப்பிற்குப்‌ பொருந்தாதுள்ளது. அதனைத்‌ தெரிவு செய்து அதன்‌ 
இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


21.இருக்கு வேதகால சமூகம்‌ 


(1) தந்தையை முதன்மையாகக்‌ கொண்டது. 

(2) கோத்திரத்‌ தலைவன்‌ ராஜன்‌ எனப்பட்டான்‌. 

(3) பெண்கள்‌ சமய நடவடிக்கையில்‌ ஈடுபடுவது தடை செய்யப்பட்டது. 
(4) இயற்கை கடவுளாகக்‌ கருதப்பட்டது. 


(5) சமய நடவடிக்கைகளுக்கு சோமபானம்‌ பயன்படுத்தப்பட்டது. (os ) 
22. முதலாவது பாண்டியப்‌ பேரரசு 


(1) கி.பி. 670 ற்கும்‌ கி.பி. 920 ற்கும்‌ இடைப்பட்டதாகும்‌. 
(2) இக்‌ காலத்தில்‌ மதுரை தலைநகராக விளங்கியது. 
(3) இப்‌ பேரரசின்‌ தலைசிறந்த மன்னனாக ஸ்ரீமாற ஸ்ரீ வல்லபன்‌ விளங்கினார்‌. 
(4) ஜடாவர்ம சுந்தரபாண்டியன்‌ புதிய கட்டிடக்‌ கலையை அறிமுகம்‌ செய்தான்‌. 


(5) முதலாம்‌ சேன மன்னனின்‌ காலத்தில்‌ பாண்டியர்கள்‌ இலங்கையை ஆக்கிரமித்தனர்‌. (வி 
23. இந்தோ - கிரேக்கர்‌ 


(1) இந்திய மூலாதாரங்களில்‌ இவர்கள்‌ யவனர்‌ எனப்படுகின்றனர்‌. 

(2) சாகாலம்‌ இவர்களின்‌ தலைநகராகும்‌. 

(3) மினான்டர்‌ பெளத்த ஆட்சியாளனாகக்‌ கருதப்படுகின்றான்‌. 

(4) மிலிந்த பன்கா இவர்களது காலத்தில்‌ எழுதப்பட்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 

(5) மகதம்‌ வரை ஆட்சியை இவர்களால்‌ விரிவடையச்‌ செய்யக்‌ கூடியதாக இருந்தது. (வி 


24. சுங்க அரசவம்சம்‌ 


(1) கி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தியாவை ஆட்சி செய்த அரச வம்சமாகும்‌. 

(2) சுங்கர்களுக்குப்‌ பின்னர்‌ மெளகாரிக அரச வம்சம்‌ ஆட்சிக்கு வந்தது. 

(3) சுங்க அரசின்‌ வீழ்ச்சி வசுமித்திரருடன்‌ ஆரம்பித்தது. 

(4) புஷ்ய மித்திரர்‌ இந்த அரச வம்சத்தின்‌ ஆரம்ப ஆட்சியாளனாவான்‌. 

(5) இந்த அரச வம்சத்தின்‌ இறுதி ஆட்சியாளன்‌ தேவபூதியாவான்‌ (வ 


25. இந்தியா மீதான அராபிய துருக்கிய ஆக்கிரமிப்பு 


(1) முதலாவது அராபிய ஆக்கிரமிப்பு கி.பி 637 ஆம்‌ ஆண்டு பம்பாய்க்கு அருகில்‌ உள்ள 
தானா மீது நடாத்தப்பட்டது. 

(2) கி.பி 712 ஆம்‌ ஆண்டூ ஆக்கிரமிப்பின்‌ போது காபூல்‌, சிந்து என்பவற்றைக்‌ கைப்பற்றுதல்‌ அவர்களது 
நோக்கமாக இருந்தது. 

(3) செல்வத்தை சூறையாடூதல்‌ இந்த ஆக்கிரமிப்பின்‌ ஒரு நோக்கமாக இருந்தது. 

(4) முதலாவது ஆக்கிரமிப்பிலேயே தில்லி சுல்தான்‌ பேரரசை நிறுவுவதில்‌ வெற்றி காணப்பட்டது. 

(5) கி.பி 1025 இல்‌ சோமநாத்‌ ஆலயம்‌ அழிக்கப்பட்டது. (வி 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-78- 


26. 


27. 


28. 


29. 


30. 


26 - 30 வரையுள்ள ஒவ்வொன்றுக்கும்‌ (A), (), (ய, 0) என்னும்‌ நான்கு விடைகள்‌ தரப்பட்டுள்ளன. 


அவற்றுள்‌ ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும்‌. சரியான விடையை அல்லது விடைகளைத்‌ தெரிவு 


செய்து, 

(A) யும்‌ (B) மட்டும்‌ சரியாயின்‌ ப... 1 எனவும்‌, 
(B) யும்‌ (C) மட்டூம்‌ சரியாயின்‌ ககக 2 எனவும்‌, 
(C) யும்‌ 0) மட்டும்‌ சரியாயின்‌ ககக 3 எனவும்‌, 
(A) யும்‌ (C) மட்டும்‌ சரியாயின்‌ ப. 4 எனவும்‌, 
ஒரு விடை மட்டூம்‌ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட விடைகள்‌ சரியாயின்‌ ......... 5 எனவும்‌ 


புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


அறிவுறுத்தல்களின்‌ சுருக்கம்‌ 


ஒரு விடை மட்டும்‌ 
அல்லது இரண்டிற்கு 
மேற்பட்ட விடைகள்‌ சரி 


(A)யும்‌ (யும்‌ | (யும்‌ (0யும்‌| (0, )யும்‌ | யும்‌ (யும்‌ 
மட்டும்‌ மட்டும்‌ சரி மட்டும்‌ சரி மட்டும்‌ சரி 





பசேனதி கோசல மன்னன்‌ பற்றிய குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது /சரியானவை 

(A) இவன்‌ ஜைன சமயத்தைச்‌ சேர்ந்தவனாவான்‌. 

(B) இவனது சகோதரி பிம்பிசார மன்னனை மணஞ்செய்தாள்‌. 

(C) இவனது இராசதானியின்‌ தலைநகரம்‌ சிராவஸ்தியாகும்‌ 

(D) இம்‌ மன்னனைக்‌ கொலை செய்து அஜாதசத்ரு அரசனானான்‌. (௮ ) 


காந்தாரக்‌ கலை தொடர்பான குறிப்புகளில்‌ எது / எவை சரியானது? / சரியானவை? 

(A) காந்தாரக்‌ கலையின்‌ உன்னத வளர்ச்சிக்‌ காலம்‌ குப்தர்‌ காலமாகும்‌. 

(B) காந்தாரத்தில்‌ இக்‌ கலை மரபு குஷாணர்களின்‌ கீழ்‌ வளர்ச்சி பெற்றது. 

(0) காந்தாரச்‌ சிலைகளில்‌ கிரேக்க - உரோம செல்வாக்கினைக்‌ காண முடிகிறது. 

(1) காந்தாரக்‌ சிளைகளில்‌ பொது வாழ்வியல்‌ தொடர்பான வடிவங்கள்‌ எவற்றையும்‌ காண முடியாது........ ) 


குப்தர்‌ ஆட்சி பற்றிய குறிப்புகளில்‌ எது / எவை சரியானது? / சரியானவை? 

(A) அதிகாரம்‌ அரசனை மையமாகக்‌ கொண்டிருந்தமை. 

(1) தந்தையின்‌ பின்‌ மகனுக்கு அரசு உரிமையானமை. 

(0) அரசனின்‌ உயர்‌ அதிகாரிகள்‌ தர்ம மஹாமாத்திரர்கள்‌ எனப்பட்டனர்‌. 

(1) குப்த பேரரசின்‌ பிரதான பிரதேச நிர்வாக அலகு மண்டலம்‌ எனப்பட்டது. .......) 


வாதாபிச்‌ சாளுக்கியர்‌ பற்றிய குறிப்புக்களில்‌ எது / எவை சரியானது? / சரியானவை? 

(A) வாதாபிச்‌ சாளுக்கியர்‌ பல்லவர்களின்‌ சமகாலத்தவர்‌ ஆவர்‌. 

(B) வாதாபியைத்‌ தலைநகராகத்‌ தெரிவு செய்தவன்‌ இரண்டாம்‌ புலிகேசி ஆவான்‌. 

(C) இந்த அரச வம்சத்தின்‌ முதலாவது முக்கிய அரசன்‌ முதலாம்‌ புலிகேசி ஆவான்‌. 

(1)) இரண்டாம்‌ புலிகேசியினால்‌ அராபிய ஆக்கிரமிப்பாளர்கள்‌ துரத்தப்பட்டனர்‌. (ல்‌ ) 


ஹர்சவர்த்தன மன்னனின்‌ கன்னோசி மகாநாடு தொடர்பான குறிப்புக்களில்‌ எது / எவை 

சரியானது / சரியானவை 

(A) கன்னோசியில்‌ மாநாடு நடத்தப்பட்டமை ஹீயுங்‌ சாங்கைக்‌ கெளரவப்படுத்துவதற்காகவாகும்‌. 

(B) இந்த மகாநாட்டில்‌ இருபது அரசர்கள்‌ பங்குபற்றினர்‌. 

(C) மாநாட்டின்‌ இறுதியில்‌ ஹர்ச வர்த்தன மன்னனைக்‌ கொலை செய்வதற்குப்‌ பிராமணர்கள்‌ முயன்றனர்‌. 
(D) இவை தொடர்பான விரிவான விபரங்கள்‌ ஸீபுங்‌ சாங்கின்‌ அறிக்கையில்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது. (....... ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-79- 


31. 


32. 


33. 


34. 


35. 


31 - 35 வரையிலான வினாக்களுக்கு சரியான விடையைத்‌ தெரிவு செய்து அடைப்புக்‌ குறிக்குள்‌ அதன்‌ 
இலக்கத்தை எழுதுக. 


மகாயான பெளத்த நூல்‌ எழுதப்பட்ட மொழி எது? 
(1) பிராகிருதம்‌ (2) சமஸ்கிருதம்‌ (3) பாளி 
(4) மலையாளம்‌ (5) தெலுங்கு .......) 


அசோகப்‌ பேரரசரால்‌ கரோஷ்டி மொழியில்‌ எழுதப்பட்ட கல்வெட்டு எது? 

(1) கிர்ணார்‌ (2) பராபர்‌ (3) டெளலி 

(4) மஸ்கி (5) பிரஹ்மகிரி (ன ) 
இராஷ்டிரகூட அரச வம்சத்தின்‌ முதல்‌ மன்னன்‌ யார்‌? 

(1) இந்திரராஜன்‌ (2) கிருஷ்ணன்‌ (3) தந்திவர்மன்‌ 

(4) தந்திதுர்க்கன்‌ (5) முதலாம்‌ இந்திரன்‌ (ப) 
காந்தாரத்தின்‌ மீதான ஹுனர்களின்‌ ஆக்கிரமிப்பை முதன்‌ முதல்‌ அடக்கிய குப்த மன்னன்‌ யார்‌? 

(1) ஸ்கந்த குப்தன்‌ (2) புரு குப்தன்‌ (3) பானு குப்தன்‌ 

(4) புத குப்தன்‌ (5) விஷ்ணு குப்தன்‌. வி 
கஸ்னி முகமதுவின்‌ ஆக்கிரமிப்பு இறுதியாக இடம்‌ பெற்ற இடம்‌ எது? 

(1) பெசாவார்‌ (2) முல்தான்‌ (3) சோம்நாத்‌ 


(4) தானேஸ்வரம்‌ (5) இராஜபுதனம்‌ .......) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-80- 


36 - 40 வரையுள்ள வினாக்களில்‌ இரண்டு கூற்றுகள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும்‌ 


உள்ள கற்றுச்‌ சோடிகளுக்குக்‌ கீழே உள்ள அட்டவணையில்‌ காணப்படும்‌ 


மிகவும்‌ பொருந்துவது எதுவென்பதைத்‌ தெரிந்து அதன்‌ இலக்கத்தை புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


டட] முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


சரியானது. 





1 
2 


சரியானது. 
பிழையானது 


சரியானது. 
பிழையானது 


சரியானது. 





பிழையானது 


பிழையானது 





சரியானது. 


நதி முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


சிந்து நதி நாகரிகம்‌ தொடர்பாக அண்மைக்‌ 
கால அகழ்வுகளின்‌ படி ரக்கிகார்‌ நகர்‌ வணிக 
நிர்வாக மத்திய நிலையமாகும்‌. 


சரியானதும்‌ முதல்‌ கூற்றினை நன்றாக விளக்குவதுமாகும்‌. 


ஹரப்பா மக்கள்‌ மெசப்பத்தேமியாவுடன்‌ வணிகத்‌ 
தொடர்பு கொண்டிருந்தனர்‌. 





பிந்திய வேத காலத்தில்‌ தக்கண அரசர்கள்‌ 
விராட்‌ எனும்‌ பட்டப்‌ பெயரால்‌ அறிமுகமாகினர்‌. 


பிந்திய வேத காலத்தில்‌ கீழைத்தேய அரசர்கள்‌ 
சாம்ராட்‌ எனும்‌ பட்டப்‌ பெயரால்‌ அறிமுகமாகினர்‌. 





பிந்திய மெளரியர்‌ காலத்தில்‌ மேற்கிலிருந்து 
வந்த சில குழுக்கள்‌ வடமேற்கு இந்தியாவில்‌ 
ஆதிக்கத்தை நிலைநாட்டூவதில்‌ 
வெற்றி கண்டனர்‌. 


அரசியல்‌ 


மத்திய ஆசியாவின்‌ நாடோடிக்‌ கோத்திரத்தைச்‌ 


இந்தோ - கிரேக்கர்‌, சாகர்‌, பார்த்தியர்‌, குஷாணர்‌ 
எனும்‌ மக்கள்‌ குழுவினர்‌ முறையே வடமேற்கு 
இந்தியாவில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தினர்‌. 





5 rE ர . [சாகர்களின்‌ வலிமை வாய்ந்த மன்னனாக 
39.16 ள்‌ சீ னவும்‌ 
தன்‌ 2 த்தியர்‌ வ்‌ பினான்டர்‌ கருதப்படூகின்றார்‌. 
அழைக்கப்பட்டனர்‌. 
40 இராஷ்டிரகூடர்களின்‌ தலைநகர்‌ பரதிஷ்டான்‌ | இராஷ்டிரகூடர்‌ கிழக்கு மேற்கு என இரு 


ஆகும்‌. 


பிரிவுகளாகப்‌ பிரிந்திருந்தனர்‌. 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை 


kx 


- 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 
-81- 


1, 2, 3, 4, 5 என்பவற்றில்‌ 





வரலாறு 


(25 A) இந்திய வரலாறு 


(ஆதிகாலம்‌ முதல்‌ கி.பி. 1206 வறை) 


வினாத்தாள்‌ 11 
பகுதி 11 


அறிவுறுத்தல்கள்‌ 


9 


9 


முதலாம்‌ வினா கட்டாயமானது. 

அத்துடன்‌ பகுதி 1 மற்றும்‌ பகுதி 0 என்பனவற்றிலிருந்து ஒரு வினாவையேனும்‌ தெரிவு செய்து மூன்று 
வினாக்களுக்கு விடை எழுதுக. 

(முதலாம்‌ வினா உட்பட விடையளிக்க வேண்டிய வினாக்களின்‌ மொத்த எண்ணிக்கை நான்கு ஆகும்‌.) 


(முதலாம்‌ வினாவுக்கு விடையளிப்பதற்கு இந்தியப்‌ புறவுருவப்படம்‌ வழங்கப்படும்‌.) 


பகுதி A 
. உமக்குத்‌ தரப்பட்டுள்ள இந்தியப்‌ புறவுருவப்‌ படத்தில்‌ பின்வருவனவற்றைக்‌ குறித்துப்‌ பெயரிடூக. 
ட) கைபர்‌ கணவாய்‌ ப) விந்திய மலைத்தொடர்‌ ௫1) ஹரப்பா (ர)  தாமரலிப்தி 
(௫) கோதாவரி நதி (ஸர) கன்னோசி (ரர்‌) தஞ்சாவூர்‌ (ஈர) செளராஷ்டிரம்‌ 
௬) பாடலிபுத்திரம்‌ (ய்‌ வாதாபி (1) உஜ்ஜயினி (பர) தக்ஷீலா 


(01 12= 12 புள்ளிகள்‌) 


பகுதி B 


. ஹரப்பா நாகரிகம்‌ நகர நாகரிகமாகும்‌”. 


(1) ஹரப்பா நாகரிக அகழ்வுகளில்‌ வெளிப்பட்ட பழைய நகரமொன்றின்‌ பெயரைத்‌ தருக. (01 புள்ளி) 
ப) இந்நாகரிகத்தை அகழ்வு செய்த தொல்பொருளியலாளர்கள்‌ இருவரின்‌ பெயரைக்‌ குறிப்பிடுக. 


(02 புள்ளிகள்‌) 

(ப) ஹரப்பா நாகரிகத்தின்‌ பொருளாதார நிலையினை சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
ர) “ஹரப்பா நாகரிகம்‌ நகர நாகரிகமாகும்‌” எனும்‌ கூற்று தொடர்பாக உமது கருத்தினை 

தெளிவுபடூத்துக. (09 புள்ளிகள்‌) 
பிந்திய வேத காலத்தின்‌ சமூக கட்டமைப்பைப்‌ பரிசீலனை செய்க. (16 புள்ளிகள்‌) 


. “மெளரிய வம்சத்தின்‌ தலைசிறந்த ஆட்சியாளன்‌ அசோகப்‌ பேரரசனாவான்‌” இக்கூற்றை நுணுக்கமாக 


ஆராய்க. (16 புள்ளிகள்‌) 


. பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ எவையேனும்‌ இரண்டினது வரலாற்று முக்கியத்துவம்‌ பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. 


(1) கிருஷ்ணா - துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி 
(1) கண இராச்சியம்‌ 
(014) நந்த அரச வம்சம்‌ 


(ர) சங்க இலக்கியம்‌ (8%2- 16 புள்ளிகள்‌) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-82- 


பகுதி C 


6. தக்கணத்தின்‌ அரசியல்‌, பண்பாட்டு வளர்ச்சியில்‌ சாதவாகனர்களின்‌ பங்களிப்பினை மதிப்பிடுக. 


(16 புள்ளிகள்‌) 
7. “இரண்டாம்‌ சந்ரகுப்த மன்னன்‌ குப்த ௮ரச வம்சத்தின்‌ தலை சிறந்தவனாவான்‌.” 
(1) குப்த யுகத்தின்‌ ஆரம்ப ஆட்சியாளனின்‌ பெயரைத்‌ தருக. (01 புள்ளி) 
ப) குப்த யுகம்‌ தொடர்பாகத்‌ தகவல்களைப்‌ பெறக்‌ கூடிய பிரதான மூலாதாரங்கள்‌ 
இரண்டினைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


(நர) இரண்டாம்‌ சந்ரகுப்தனுக்கு முன்னர்‌ ஆட்சி செய்த குப்த ஆட்சியாளர்கள்‌ பேரரசின்‌ வளர்ச்சியின்‌ 
பொருட்டு மேற்கொண்ட நடவடிக்கைகளை விபரிக்குக. (05 புள்ளிகள்‌) 

(1) இரண்டாம்‌ சந்ரகுப்த மன்னன்‌ குப்த பேரரசின்‌ சிறந்த ஆட்சியாளனாகக்‌ கருதப்படூவதற்கான 
காரணங்களை அவனது அரசியல்‌ பண்பாட்டு சாதனைகளின்‌ அடிப்படையில்‌ முன்வைக்குக. 


(08 புள்ளிகள்‌) 


8. தென்னிந்தியாவில்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ ஏற்பட்ட பண்பாட்டு எழுச்சியினைப்‌ பின்வரும்‌ தலைப்புக்களின்‌ 
அடிப்படையில்‌ முன்வைக்குக. 
(1) இந்துசமய வளர்ச்சி 


(1 கலை, கட்டிடக்‌ கலை (16 புள்ளிகள்‌) 


9. பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ எவையேனும்‌ இரண்டிற்கு வரலாற்றுக்‌ குறிப்பு எழுதுக. 
(1) மேலைச்‌ சாளுக்கிய அரச வம்சம்‌ 

(1) ஹர்ஷ மன்னனின்‌ அரசியல்‌ வெற்றிகள்‌ 

(ந) பல்லவர்களது பண்பாடு 

(1) பால அரச வம்சம்‌ 


(8%2- 16 புள்ளிகள்‌) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-83.- 


(25 A) இந்திய வரலாறு 


(ஆதிகாலம்‌ முதல்‌ கி.பி. 1206 வறை) 


பகுதி [1 








க.பொ.த.(உ.தற)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
_84- 


அறிவுறுத்தல்‌ 
ட்டி 


உ 1-10 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐந்து பெயர்கள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. 


(25 B) ஜரோப்பிய வரலாறு 


(கிரேக்க - உரோம காலம்‌ முதல்‌ கி.பி. 1989 வறை) 


வினாத்தாள்‌ 1 
பகுதி 1 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடை தருக. சரியான அல்லது மிகப்பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 


அப்பெயர்களுள்‌ 


ஒன்று ஏதோ காரணத்தினால்‌ ஏனையவற்றுடன்‌ பொருந்தாது. பொருந்தாத ௮ப்‌ பெயரை இனங்கண்டு அதன்‌ 


இலக்கத்தைப்‌ அடைப்பினுள்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


1. (1) ஸ்பாட்டா 
(4) கொரிந்த்‌ 


2. (1) ஈஸ்கிலஸ்‌ 
(4) அரிஸ்டோபனீஸ்‌ 


3. (1) சோலோன்‌ 
(4) டிராஜன்‌ 


4. (1) விசிகொத்‌ 
(4) லொம்பாடியர்‌ 


mn 


. (1) பொலஞ்ஞோ 
(4) அபெலார்டி 


௯ 


(1) கஸ்ரீல்‌ 
(4) கிரனடா 


7. (1) ஸ்பொர்சா 


(4) கொன்சாகா 


[2] 


. (1) மக்கியவல்லி 
(4) ஜோன்‌ லொக்‌ 


9. (1) மசாரின்‌ 
(4) லபாயட்‌ 

10. (1) வார்சோ 
(4) நியுலி 


(2) தீப்ஸ்‌ 

(5) மிலேடஸ்‌ 

(2) சொபோக்லீஸ்‌ 
(5) வேர்ஜில்‌ 


(2) ஒகஸ்டஸ்‌ 


(5) மாக்கஸ்‌ அவுரேலியஸ்‌ 


(2) தாத்தர்‌ 


(5) அங்லோ - சாக்சன்‌ 


(2) பாரிஸ்‌ 

(5) கேம்பிரிட்ஜ்‌ 

(2) அரகன்‌ 

(5) நவார்‌ 

(2) மெடிசி 

(5) யோர்க்‌ 

(2) இக்னேஷியஸ்‌ லோயலா 
(5) ஜீன்‌ ஜக்‌ ரூசோ 

(2) அபேசியெஸ்‌ 

(5) ரொபீஸ்பியர்‌ 


(2) புனித ஜேர்மேன்‌ 


(5) லண்டன்‌ 


(3) கிரிமியா 

(௮) 
(3) யுரிபிடீஸ்‌ 

(2) 
(3) குளோடியஸ்‌ 

(வடி 
(3) வண்டல்‌ 

(.......) 
(3) ஒக்ஸ்போர்ட்‌ 

(2) 
(3) நோமண்டி 

ன்று 
(3) எஸ்தெ 

வட்ல 
(3) தோமஸ்‌ ஹொப்ஸ்‌ 

டி 

(3) மீராபோ 

டு 
(3) டிரியனொன்‌ 

டி 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-85- 


உ. 11-15 வரையுள்ள எல்லா வினாக்களுக்கும்‌ ஒரு தலைப்பின்‌ கீழ்‌ ஐந்து சோடிச்‌ சொற்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றுள்‌ ஒரு சோடியிலுள்ளவை ஒன்றுடனொன்று தொடர்பில்லாதவை, தொடர்பில்லாத சோடியைத்‌ தெரிந்து 
அதன்‌ இலக்கத்தைப்‌ அடைப்பினுள்ள புள்ளிக்கோட்டில்‌ எழுதுக. 


11. (1) ரைபர்‌ நதி - மத்திய தரைக்கடல்‌ 

(2) சேன்‌ நதி - ஆங்கிலக்‌ கால்வாய்‌ 

(3) நைன்‌ நதி - வட கடல்‌ 

(4) தேம்ஸ்‌ நதி - பால்டிக்‌ கடல்‌ 

(5) டான்யுப்‌ நதி - கருங்கடல்‌ .......) 
12. (1) ஜோன்‌ வைக்ளிப்‌ - இங்கிலாந்து 

(2) ஜோன்‌ ஹஸ்‌ - ஆஸ்திரியா 

(3) மாட்டின்‌ லூதர்‌ - ஜேர்மனி 

(4) உல்ரிச்‌ சுவிங்ளி - சுவிற்சலாந்து 

(5) ஜோன்‌ கல்வின்‌ - பிரான்ஸ்‌ வே] 
13. (1) பர்த்தலோமியு டயஸ்‌ - ஆபிரிக்காவின்‌ தென்‌ முனை வரை பயணம்‌ செய்தல்‌ 

(2) கிறிஸ்டோபர்‌ கொலம்பஸ்‌ - மேற்கிந்திய தீவுகளுக்குச்‌ செல்லுதல்‌ 

(3) கடலோடி ஹென்றி - புதிய உலகைக்‌ கண்டு பிடித்தல்‌ 

(4) வாஸ்கொட காமா - கள்ளிக்‌ கோட்டைக்கு வருதல்‌ 

(5) பேர்டினன்ட்‌ மகலன்‌ - உலகைச்‌ சுந்றி வருதல்‌ (4) 
14. (1) டெலிரான்ட்‌ - பிரான்ஸ்‌ 

(2) மெட்டர்னிக்‌ - ஆஸ்திரியா 

(3) காசல்றி - பிரித்தானியா 

(4) முதலாம்‌ சார்‌ அலெக்சாண்டர்‌ - ரஷ்யா 

(5) ஜோர்ஜ்‌ கனிங்‌ - பிரஷ்யா (லி ) 
15. (1) டிரிக்விலீ - நோர்வே 

(2) டேக்‌ ஹமர்ஷல்‌ - சுவீடன்‌ 

(3) யூதான்ட்‌ - தாய்லாந்து 

(4) குர்ட்‌ வோல்டஹயிம்‌ - ஆஸ்திரியா 

(5) பேரேஸ்‌ டி குவேலார்‌ - பேரு (e235 ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-86- 


உ 16 - 20 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ சில பெயர்கள்‌” ஆண்டுகள்‌/ சொற்றொடர்கள்‌ என்பவற்றின்‌ 


தொகுதிகள்‌ X,Y என்னும்‌ நிரல்களில்‌ தரப்பட்டுள்ளன, Y நிரலில்‌ தரப்பட்டுள்ள பெயர்கள்‌” ஆண்டூகள்‌/ 


சொற்றொடர்கள்‌/ % நிரலில்‌ தரப்பட்டுள்ள வற்றுடன்‌ ஏதோ ஒரு வகையில்‌ தொடர்புபட்டவை, ஆனால்‌ அவை 


சரியான தொடர்‌ ஒழுங்கில்‌ தரப்படவில்லை, % நிரலில்‌ உள்ளவற்றை *% நிரலில்‌ உள்ளவற்றுக்கேற்பச்‌ 
சரியாக ஒழுங்குபடுத்தும்போது கீழே தரப்பட்டுள்ள ஜந்து சேர்மானங்களுள்‌ ஒன்று சரியானதாகும்‌, சரியான 
சேர்மானத்தைத்‌ தெரிவு செய்து அதன்‌ இலக்கத்தைப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


16. X 
(1) மானிட வாதம்‌ A 
(11) தெய்வீக வழியுரிமை வாதம்‌ B 
(111) தேசிய வாதம்‌ C 
(14) தலையிடாக்‌ கொள்கை D 
(7) பயன்பாட்டு வாதம்‌ E 
(1) ABECD (2) AEDCB (3) BACDE 
17. X Y 
(1) மகா பட்டயம்‌ A 
(11) மன்னன்‌ இங்கிலாந்து திருச்சபையின்‌ B 
தலைவன்‌ எனப்‌ பிரகடனம்‌ செய்தல்‌ 
(111) மரண தண்டனை வழங்கப்பட்ட C 
இங்கிலாந்து மன்னன்‌ 
(14) இங்கிலாந்தின்‌ முதலாவது பிரதம D 
மந்திரி 
(14) மகோன்னத புரட்சியின்‌ போது E 
இங்கிலாந்தின்‌ அரசன்‌ 
(1) DCEAB (2) DCEBA (3) DEABC 
18. X Y 
(1) கொன்ஸ்தாந்திநோபிள்‌ துருக்கியரால்‌ A 


கைப்பற்றப்படல்‌. 
(11) பொஸ்டன்‌ தேநீர்‌ விருந்து 
(111) ஸ்டேட்‌ ஜெனரல்‌ சபை 
கூட்டப்பட்டமை 


(11) சரஜீவோ படுகொலை 


ஓர்‌ இனம்‌, பண்பாடு, மொழி என்பனவற்றை 
உடமையாகக்‌ கொண்ட மக்களின்‌ சுயாதீன 
நாட்டை நிர்மாணிப்பதில்‌ காட்டும்‌ விருப்பம்‌ 
மனித சுய கெளரவம்‌, திறமை என்பவற்றை 
உறுதிப்படுத்த அவனிடம்‌ காணப்படும்‌ ஆற்றல்‌. 
அரசின்‌ கட்டுப்பாடின்றி பொருளாதார விருத்திக்கு 
இடமளித்தல்‌ தொடர்பான கொள்கை. 
பெரும்பாலான மக்களின்‌ உயர்ந்தபட்சம்‌ 
மகிழ்ச்சியைக்‌ கொண்ட நம்பிக்கை 
தொடர்பானது 


மன்னனுக்கு நாட்டை நிருவகிப்பதற்கான 
உரிமை கடவுளிடமிருந்து கிடைக்கிறது என்ற 


நம்பிக்கை 


(4) BEACD (5) DEABC 


ரொபட்‌ வால்போல்‌ 


இரண்டாம்‌ ஜேம்ஸ்‌ மன்னன்‌ 
எட்டாம்‌ ஹென்றி மன்னன்‌ 
ஜோன்‌ மன்னன்‌ 


முதலாம்‌ சாள்ஸ்‌ மன்னன்‌ 


(4) EACDB (5) ECABD  (.......) 


பிரான்சியப்‌ புரட்சி 


மறுமலர்ச்சி 


முதலாம்‌ உலகப்போர்‌ 


1) ஜக்கிய அமெரிக்கா இரண்டாம்‌ 


(18) ஜப்பான்‌ பேர்ள்‌ துறைமுகத்தைத்‌ E 
தாக்குதல்‌ 
(1) ABDEC (2) BACDE (3) BAEDC 


உலக யுத்தத்தில்‌ இணைதல்‌ 
அமெரிக்க சுதந்திரப்‌ போர்‌. 


(4) BEACD (5) CDAEB 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


19. 


20. 


21. 


22. 


X Y 

(1) “ஆட்சியாளனின்‌ சமயம்‌ குடிமக்களின்‌ A. மனித உரிமை தொடர்பான 
சமயமாக வேண்டும்‌” பிரகடனம்‌ 

(11) பாராளுமன்றத்தின்‌ அனுமதியின்றி B. வார்சோ உடன்படிக்கை 


மன்னனால்‌ வரி விதிக்க முடியாது. 


(111) சுதந்திரமாகப்‌ பிறந்த மனிதனுக்கு சமமான CC வியன்னா மகாநாடு 
உரிமை உண்டு 


(14) சட்டபூர்வ உரிமை தொடர்பான D 1689 உரிமைச்‌ சட்டம்‌ 
கோட்பாடு 

(௫) தேசிய சுய நிர்ணய உரிமைக்‌ த ஓக்ஸ்பேர்க்‌ சமாதான 
கோட்பாடு உடன்படிக்கை 


(1 ACEDB (2) AECDE (3) DECAB (4) EADBC (5) EDACB  (......) 


ஆ Y 
(1) 1688 ஆங்கிலப்‌ புரட்சி A. அரசனதும்‌, பிரபுக்களினதும்‌ 
ஆதிக்கம்‌ முடிவுறல்‌ 
(11) கைத்தொழில்‌ புரட்சி B. அறிவாளிகளின்‌ புரட்சி 
(111) பிரான்சியப்‌ புரட்சி C பாராளுமன்றம்‌ வலிமை 


பெறுதலும்‌, சட்ட ரீதியான 
அரசாங்கம்‌ ஏற்படுத்தப்படலும்‌ 


(14) 1848 ஆம்‌ ஆண்டு புரட்சி D பாட்டாளி மக்களின்‌ 
சர்வாதிகாரம்‌ 
(௫) போல்ஷெவிக்‌ புரட்சி 1 புதிய பேரரசுவாதம்‌ 


தோன்றுவதற்கு வழி வகுத்தல்‌ 
(1) BAEDB (2) CEABD (3) CABDE (4) DECBA (5) EDABC (ட... 


21 - 25 வரையிலான ஒவ்வொரு வினாவுக்கும்‌ ஒரு தலைப்பின்‌ கீழ்‌ ஐந்து விடயங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றில்‌ ஒன்று தலைப்புடன்‌ பொருந்தாது. பொருந்தாத விடையைத்‌ தெரிந்து அதன்‌ இலக்கத்தைப்‌ 
அடைப்பினுள்‌ உள்ள புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


புரட்டஸ்தாந்து மதச்‌ சீர்திருத்தம்‌ 

(1) ஜேர்மனியில்‌ ஆரம்பமாகியது 

(2) கத்தோலிக்க திருச்சபையின்‌ ஊழல்களுக்கு எதிராக எழுந்தது. 

(3) மாட்டின்‌ லூதர்‌ தலைமை தாங்கினார்‌ 

(4) ரெட்சல்‌ புரட்டஸ்தாந்து சீர்திருத்தத்திற்கு முக்கிய பங்களிப்புச்‌ செய்தார்‌ 

(5) புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம்‌ ஐரோப்பாவில்‌ பல நாடூகளுக்கும்‌ பரவியது. (12 ) 


1848 ஆம்‌ ஆண்டு புரட்சி 

(1) தேசியவாத, தாரண்மைவாத புரட்சிகள்‌ ஏற்படக்‌ காரணமாகின. 

(2) புரட்சி பாரிசில்‌ ஆரம்பமானது. 

(3) ஐரோப்பாவில்‌ பல நகரங்களில்‌ புரட்சி பரவியது. 

(4) லூயி நெப்போலியனின்‌ தலைமையில்‌ பிரான்சில்‌ இரண்டாவது குடியரசு அமைக்கப்பட்டது. 

(5) பிராங்போட்‌ மகாநாடூ மெட்டனிக்கின்‌ தலைமையில்‌ நடைபெற்றது. .......) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-88- 


23. இத்தாலிய ஜக்கியம்‌ 


(1) பீட்மன்ட்‌ - சாடினியா அரசு தலைமை வகித்தது. 

(2) பாப்பரசரின்‌ இணக்கத்துடன்‌ இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்டது. 

(3) கவூர்‌ இத்தாலிய ஜக்கியத்தின்‌ காரணகர்த்தா ஆவார்‌. 

(4) கரிபால்டி தென்‌ இத்தாலியைக்‌ கைப்பற்றினார்‌. 

(5) உரோம்‌ ஐக்கிய இத்தாலியின்‌ தலைநகராகியது. (வடி 


24. முதலாம்‌ உலகப்போர்‌ 


(1) ஐரோப்பா இரு அணிகளாகப்‌ பிரிந்தமை முதலாம்‌ உலக யுத்தத்திற்கு வழிவகுத்தது 

(2) இத்தாலி நேச நாடுகளுடன்‌ இணைந்து யுத்தத்தில்‌ ஈடுபட்டது 

(3) நேசநாடூகளின்‌ வெற்றியில்‌ அமெரிக்காவின்‌ பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில்‌ இருந்தது 

(4) போரின்‌ தோல்வியை ஏற்றுக்‌ கொண்ட பிஸ்மார்க்‌ ஜேர்மனியின்‌ சான்சலர்‌ பதவியிலிருந்து விலகினார்‌. 
(5) உலக சமாதானத்தைப்‌ பேணும்‌ பொருட்டு சர்வதேச சங்கம்‌ நிறுவப்பட்டது. (வப) 


25. இரண்டாம்‌ உலகப்‌ போரின்‌ பின்னர்‌ சோவியத்‌ நாடு 


(1) ஜோசப்‌ ஸ்டாலினால்‌ புதிய பொருளாதாரக்‌ கொள்கை அறிமுகம்‌ செய்து வைக்கப்பட்டது 

(2) மேற்கு நாடுகளுடன்‌ சமாதானத்துடன்‌ செயற்பட வேண்டும்‌ என நிகிதா குருஷேவ்‌ கூறினார்‌ 

(3) பிரஷ்னெவ்‌, அந்த்ரபோவ்‌ சோவியத்‌ தேசத்தில்‌ இருந்த இரு ஆட்சியாளர்களாவர்‌ 

(4) மிகாயேல்‌ கொர்பசேவ்‌ பெரெஸ்துரோயிக்கா எனும்‌ பொருளாதாரக்‌ கொள்கையை அறிமுகம்‌ 
செய்தார்‌. 

(5) சோவியத்‌ தேசத்தின்‌ வீழ்ச்சி பனிப்‌ போரின்‌ முடிவுக்குக்‌ காரணமாகியது. .......) 


26-30 வரையுள்ள ஒவ்வொன்றுக்கும்‌ (&), (0), (ய, (1) என்னும்‌ நான்கு மாற்று விடைகள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றுள்‌ ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும்‌, சரியான விடையை அல்லது விடைகளைத்‌ தெரிவு 
செய்து 

(யும்‌ (0) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌....... 1 எனவும்‌, 

(B) யும்‌ (C) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌......... 2 எனவும்‌, 

(C) யும்‌ (D) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌......... 3 எனவும்‌. 

(A) யும்‌ (C) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌....... 4 எனவும்‌ 


ஒரு விடை மட்டும்‌ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட விடைகள்‌ சரியாயின்‌  ............... 5 எனவும்‌ புள்ளிக்‌ 
கோட்டில்‌ எழுதுக. 


அறிவுறுத்தல்களின்‌ சுருக்கம்‌ 
TIE | இ. பு. 2. 2 


(A) யும்‌ (8) யும்‌ ((8) யும்‌ () யும்‌ (யும்‌ (0) யும்‌ [(4) யும்‌ (0) யும்‌| ஒரு விடை மட்டும்‌ 
அல்லது இரண்டிற்கு 
மேற்பட்ட விடைகள்‌ சரி 





26. ஐரோப்பாவில்‌ தேசிய அரசு தொடர்பாகப்‌ பின்வரும்‌ எக்‌ கூற்று / கூற்றுக்கள்‌ சரியானது? 


(4) பதினைந்தாம்‌, பதினாறாம்‌ நூற்றாண்டுகளில்‌ ஐரோப்பாவில்‌ எழுச்சி பெற்ற முக்கிய அரசியல்‌ 
அமைப்பு தேசிய அரசு எனப்பட்டது. 

(B) பிரான்ஸ்‌, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில்‌ தேசிய அரசுகள்‌ தோற்றம்‌ பெற்றன. 

(C) பலம்‌ வாய்ந்த மத்திய அரசாங்கம்‌ தேசிய அரசுகளில்‌ காணப்பட்டன 


(1) தேசிய அரசுகளில்‌ நிலையான புவியியல்‌ எல்லைகள்‌ காணப்பட்டன. ....... ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-89- 


27. பிரித்தானியப்‌ பாராளுமன்ற முறையின்‌ வளர்ச்சி தொடர்பாகப்‌ பின்வரும்‌ எக்‌ கூற்று / கூற்றுகள்‌ சரியானவை? 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


(A) ஸ்ருவட்‌ அரச வம்ச ஆட்சிக்‌ காலத்தில்‌ மன்னனுக்கும்‌, பாராளுமன்றத்துக்கும்‌ இடையே நெருங்கிய 
தொடர்பு இருந்தது. 

(B) 1688 ஆம்‌ ஆண்டு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது 

(C) ஆரம்ப ஹனோவர்‌ அரசர்களின்‌ கீழ்‌ பிரதம மந்திரி முறை ஏற்பட்டது. 

(D) 1911 ஆம்‌ ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தினால்‌ பிரபுக்கள்‌ சபையின்‌ அதிகாரம்‌ 


குறைக்கப்பட்டது. (xe ) 


பின்வரும்‌ விடயங்களில்‌ அமெரிக்க சுதந்திரப்‌ போரின்‌ விளைவுகள்‌ யாவை? 

(4) ஐக்கிய அமெரிக்கக்‌ குடியேற்ற ௮ரசு தோற்றம்‌ பெறுதல்‌ 

(B) சமஷ்டி அரசாங்கம்‌ அமைக்கப்படல்‌ 

(C) வடக்கு, தெற்கு என இரு பிரிவாகப்‌ பிரிதல்‌ 

(10) அடிமைகளுக்கு சுதந்திரம்‌ அளிக்கப்படல்‌ (4 ) 


பின்வருவனவற்றுள்‌ இரண்டாம்‌ உலகப்‌ போரின்‌ விளைவுகள்‌ யாவை? 

(A) உலகில்‌ மிகப்‌ பயங்கரமான அழிவு ஏற்பட்டமை. 

(B) சர்வதேச சங்கம்‌ தோற்றுவிக்கப்பட்டமை. 

(C) ஐரோப்பிய குடியேற்றவாத பேரரசுகள்‌ வீழ்ச்சி அடைந்தமை. 

(D) ஜேர்மனியிலும்‌, யப்பானிலும்‌ இராணுவவாதம்‌ எழுச்சி பெற்றமை. (222 ) 


ஐக்கிய நாடுகள்‌ சபை தொடர்பாகப்‌ பின்வரும்‌ கூற்றுக்களில்‌ சரியானது / சரியானவை எவை? 

(A) ஜக்கிய நாடுகள்‌ சபையின்‌ தலைமையகம்‌ ஜெனீவாவில்‌ அமைந்துள்ளது. 

(B) 1945 சான்‌ பிரன்சிஸ்கோ பிரகடனத்தின்‌ கீழ்‌ ஜக்கிய நாடுகள்‌ அமைப்பு நிறுவப்பட்டது 

(0) சர்வதேச சமாதானத்தையும்‌ பாதுகாப்பையும்‌ முன்னெடுத்துச்‌ செல்லுதல்‌ அதன்‌ முக்கிய நோக்கமாகும்‌ 
(1) கொன்ரட்‌ அடிநோர்‌ ஐக்கிய நாடுகள்‌ சபையின்‌ முதலாவது பொதுச்‌ செயலாளராவார்‌ (tors ) 


31-35 வரையிலான வினாக்களுக்கு சரியான விடையைத்‌ தெரிவு செய்து அதன்‌ இலக்கத்தை எதிரேயுள்ள 
அடைப்புக்குறியிலுள்ள புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


பண்டைய உரோமைப்‌ பேரரசன்‌ யார்‌? 
(1) கிளிஸ்தீனீஸ்‌ (2) பெரிக்ளீஸ்‌ (3) ஹனிபல்‌ 
(4) சிசரோ (5) கெலேரியஸ்‌ .......) 


பண்டைய உரோம விளையாட்டரங்கம்‌ (Amphitheatre) எது? 
(1) பார்த்தினன்‌ (2) சியுஸ்‌ தேவாலயம்‌ (3) கொலோசியம்‌ 
(4) பசீலிக்கா (5) வத்திக்கான்‌ (வ) 


சிலுவை யுத்தம்‌ எந்த இனத்தவருக்கிடையே ஏற்பட்டது? 

(1) உரோமர்களுக்கும்‌, கார்தேஜியர்களுக்கும்‌ இடையில்‌ 

(2) உரோமர்களுக்கும்‌, கோத்‌ இனங்களுக்கு இடையில்‌ 

(3) வைக்கிங்குக்கும்‌ மகியார்களுக்கும்‌ இடையில்‌ 

(4) கிறிஸ்தவர்களுக்கும்‌, இஸ்லாமியருக்கும்‌ இடையில்‌ 

(5) ரியூட்டானியருக்கும்‌ சிலாவியருக்கும்‌ இடையில்‌ (ல ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-90- 


34. மைக்கல்‌ ஆஞ்சலோவின்‌ சித்திரம்‌ காணப்படும்‌ ஆலயம்‌ எது? 


(1) நோட்டடாம்‌ ஆலயம்‌ (2) மொன்டி கசீனோ ஆலயம்‌ 
(3) செலிஸ்பரி ஆலயம்‌ (4) விற்றன்பர்க்‌ ஆலயம்‌ 
(5) சிஸ்டையின்‌ ஆலயம்‌ .......) 


35. சூரிய மையக்‌ கொள்கையை முன்வைத்த விஞ்ஞானி யார்‌? 
(1) தொலமி (2) நிக்கலஸ்‌ கொப்பர்னிகஸ்‌ (3) ஜொஹனஸ்‌ கெப்லர்‌ 
(4) கலிலியோ கலிலி (5) ஐசக்‌ நியூற்றன்‌ 


உ 36-40 வரையுள்ள வினாக்களில்‌ இரண்டு கூற்றுகள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும்‌ 
உள்ள கூற்றுச்‌ சோடிக்குக்‌ கீழே உள்ள அட்டவணையில்‌ காணப்படும்‌ 1, 2, 3, 4, 5 என்பனவற்றில்‌ மிகவும்‌ 
பொருந்துவது எதுவென்பதைத்‌ தெரிந்து அதன்‌ இலக்கத்தைப்‌ அடைப்புக்குறியிலுள்ள புள்ளிக்‌ கோட்டில்‌ 
எழுதுக. 


1 ம்க்‌ 1] ஆ இணம்கமு | 
சரியானது 

2[ சமது. பிழையானது 

சரியானது 

4 [யாத கையானது 

| 5 | சரியானது | சரியானதும்‌, முதலாவது கூற்றினைநன்றாக விளக்குவதுமாகும்‌ 


கிரேக்க அரசைக்‌ கைப்பற்றியதன்‌ விளைவாக | கிரேக்கரிடமிருந்த விஞ்ஞானம்‌, இலக்கியம்‌, 

உரோமர்‌ கிரேக்க நாகரிகத்தின்‌ செல்வாக்கிற்கு | மெய்யியல்‌, புவியியல்‌ முதலான அறிவைப்‌ 

உள்ளாகினர்‌ பெற்ற உரோமர்‌, அதன்‌ விளைவாக மானிட 
அறிவை மதிக்கத்‌ தொடங்கினர்‌. 


"Gold, God and Glory" என்ற பொன்‌, தெய்வம்‌, 

கீர்த்தி எனும்‌ வெளிப்பாட்டிலிருந்து ஸ்பானிய | ஸ்பானிய இனத்தவரான பேத்ரோ அல்வாரிஸ்‌ 
நாடுகாண்‌ பயணத்தின்‌ பிரதான நோக்கம்‌ | கப்ரால்‌ மெக்சிக்கோவைக்‌ கைப்பற்றினார்‌. 
தெளிவாகப்‌ புலப்படுகிறது. 





வியன்னா மகாநாட்டின்‌ பின்னர்‌ சர்வதேச 
சமாதானத்தை நோக்கமாகக்‌ கொண்டூ குறுகிய 
காலம்‌ நடைமுறையில்‌ இருந்த ஜரோப்பிய 
ஒற்றுமை ஐரோப்பிய மகாநாட்டூ முறை எனப்படும்‌. 


கி.பி.1763 இல்‌ கைச்சாத்திடப்பட்ட பாரிஸ்‌ 
உடன்‌ படிக்கையால்‌ ஏழாண்டூப்‌ போர்‌ முடிவுக்கு 
வந்தது 





கி.பி.1917 மார்ச்‌ மாதம்‌ ரஷ்யாவில்‌ ஆட்சிக்கு 
வந்த தற்காலிக அரசாங்கத்தால்‌ இரண்டாம்‌ 
நிக்கலஸ்‌ பேரரசன்‌ பகிரங்கமாகக்‌ கொலை 
செய்யப்பட்டான்‌. 


கிரான்டின்‌ தலைவர்‌ ஒலிவர்‌ குரோம்வெல்லால்‌ 
பதினாறாம்‌ லூயி மன்னனுக்கு மரண தண்டனை 
விதிக்கப்பட்டது. 





கி.பி.1929 லாத்தரன்‌ உடன்படிக்கையில்‌ 
முசோலினி பாப்பரசருடன்‌ அரசியல்‌ இணக்கத்தை 
ஏற்படுத்திக்‌ கொண்டான்‌. 


லியோன்‌ டிரொஸ்கி ஒரே நாட்டில்‌ சமவுடைமை 
எனும்‌ எண்ணக்‌ கருவை முன்‌ வைத்தார்‌ 





kx 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-91- 


(25 18) ஐரோப்பிய வரலாறு 
(கிரேக்க - உரோம காலம்‌ முதல்‌ கி.பி. 1989 வரை) 


வினாத்தாள்‌ 11 
பகுதி 11 
அறிவுறுத்தல்கள்‌ 
* முதலாம்‌ வினா கட்டாயமானது, 
* அத்துடன்‌ பகுதி B மற்றும்‌ C என்பனவற்றிலிருந்து ஒரு வினாவையேனும்‌ தெரிவு செய்து மூன்று 
வினாக்களுக்கு விடை எழுதுக, முதலாம்‌ வினா உட்பட விடையளிக்க வேண்டிய வினாக்களின்‌ எண்ணிக்கை 
நான்கு ஆகும்‌. 


(முதலாம்‌ வினாவுக்கு விடை அளிப்பதற்கு ஐரோப்பாவின்‌ புறவுருவப்படம்‌ வழங்கப்படும்‌). 


பகுதி & 
1. தரப்பட்டுள்ள ஜரோப்பிய புறவுருவப்படத்தில்‌ பின்வரும்‌ எல்லா இடங்களையும்‌ குறித்துப்‌ பெயரிடூக. 
டு டான்யூப்‌ நதி ௫) யூரல்‌ மலைத்தொடர்‌ (ங்‌) போல்டிக்‌ கடல்‌ ப) ஜிப்ரோல்டர்‌ 
நீரிணை 
(ஈ) அதென்ஸ்‌ (ஈர) கொன்ஸ்தாந்திநோபிள்‌ (ந) பரீஸ்‌ (ஈர) புளோரன்ஸ்‌ 
ர்‌) போலாந்து (ய சென்ற பீற்றர்ஸ்பேர்க்‌ (ம்‌) லிவர்பூல்‌ (பீர்‌) கீல்‌ கால்வாய்‌ 


(1112-12 புள்ளிகள்‌) 
பகுதி B 
2. பின்வருவன தொடர்பாகப்‌ பண்டைய கிரேக்க நாகரிகத்தின்‌ பிரதான இயல்புகளைக்‌ குறிப்பிடுக. 


(0) நகர ஆட்சி முறை 
(01) கலையும்‌, இலக்கியமும்‌ (16 புள்ளிகள்‌) 


3. மறுமலர்ச்சி ஐரோப்பிய நாகரிகத்தினதும்‌, அறிவு வளர்ச்சியினதும்‌ திருப்புமுனையாகக்‌ கருதப்படுகிறது.” 


(ப) “மறுமலர்ச்சி ஆரம்பமான நாட்டின்‌ பெயரைத்‌ தருக (01 புள்ளி) 
(4) “மறுமலர்ச்சி” என்றால்‌ என்ன என்பதனைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 
(014) மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள்‌ யாவை? (05 புள்ளிகள்‌) 


(1) மறுமலர்ச்சி ஐரோப்பிய நாகரிகத்தினதும்‌, அறிவு வளர்ச்சியினதும்‌ திருப்புமுனையாகும்‌ 
விதத்தினைப்‌ பரிசீலிக்குக. (08 புள்ளிகள்‌) 


4. “கைத்தொழில்‌ புரட்சி ஐரோப்பாவின்‌ தொழில்நுட்பம்‌, பொருளாதாரம்‌, சமூகம்‌ என்பனவற்றில்‌ அடிப்படை 
மாற்றத்தை ஏற்படுத்தியது” ஆராய்க. (16 புள்ளிகள்‌) 


5. பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ எவையேனும்‌ இரண்டின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. 
(1) போர்த்துக்கல்‌ மேற்கொண்ட நாடுகாண்‌ பயணங்கள்‌ 
(1) முப்பதாண்டுப்‌ போர்‌ 
(014) அமெரிக்க சுதந்திரப்‌ போருக்கான காரணங்கள்‌ 
ப) பிரான்சின்‌ “பண்டைய ஆட்சி” 
(8X2 =16 புள்ளிகள்‌) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-92- 


பகுதி 6 


6. “நெப்போலியன்‌ பொனபாட்‌ பிரான்சிய சமுதாயத்தின்‌ அனைத்துத்‌ துறைகளிலும்‌ தாக்கத்தை ஏற்படுத்தினான்‌” 
(1) நெப்போலியன்‌ பொனபாட்‌ பிறந்த இடம்‌ எது? (01 புள்ளிகள்‌) 
(11) நெப்போலியன்‌ பொனபாட்‌ ஆக்கிரமித்த இரு நாடுகளைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 
(1/4) நெப்போலியன்‌ பிரான்சில்‌ ஆட்சியை ஏற்படுத்திய விதத்தினைத்‌ தெளிவுபடூத்துக. (04 புள்ளிகள்‌) 
(ப) நெப்போலியனின்‌ உள்நாட்டுக்‌ கொள்கையை முன்வைத்து அவன்‌ பிரான்சிய சமுதாயத்தில்‌ 

ஏற்படுத்திய செல்வாக்கினை விபரிக்குக. (09 புள்ளிகள்‌) 


7. ஜேர்மனியை ஒன்றிணைக்கும்‌ செயற்பாடு தொடர்பாகப்‌ பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ பரிசீலனை செய்க. 
(1)  கி.பி.1815-1848 வரையிலான காலப்பகுதியில்‌ ஜேர்மனியை ஒன்றிணைப்பதில்‌ நிலவிய தடைகள்‌ 


(1) பிஸ்மார்க்கினால்‌ மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்‌ (16 புள்ளிகள்‌) 


8. இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ ஏற்படுவதற்கான காரணங்களை நுணுக்கமாகப்‌ பரிசீலனை செய்க. 


(16 புள்ளிகள்‌) 


9. பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ எவையேனும்‌ இரண்டின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ தொடர்பாக சிறுகுறிப்பு எழுதுக. 
(1) வியன்னா மகாநாடு 
(11) இத்தாலிய ஐக்கியத்தில்‌ கவூரின்‌ பங்கு 
(014) போல்ஷெவிக்‌ புரட்சி 
(1) பனிப்போர்‌ 
(8X2 = 16 புள்ளிகள்‌) 


Kx 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
த்து 


(25 B) ஜரோப்பிய வரலாறு 


(கிரேக்க - உரோம காலம்‌ முதல்‌ கி.பி. 1989 வறை) 


பகுதி 11 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
_94- 


(25 0) நவீன உலக வரலாறு 


(கி.பி. 1500 முதல்‌ 1989 வரை) 


வினாத்தாள்‌ 1 
பகுதி 1 


கவனிக்குக. 


9 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. சரியான அல்லது மிகப்பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 


பகுதி 1 


01- 10 வரையிலான வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐவைந்து விடயங்கள்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று 
ஏதோ ஒரு காரணத்தினால்‌ ஏனையவற்றுடன்‌ பொருந்தாது. பொருந்தாத அப்பெயரை இனங்கண்டு அதன்‌ 
இலக்கத்தைப்‌ அடைப்பினுள்ள புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


1. (1) மிசிசிப்பி (2) கியூபா (3) தேம்ஸ்‌ 

(4) நைகர்‌ (5) இரவட்‌ ....... ) 
2. (1) பெற்ராக்‌ (2) மக்கியவல்லி (3) பிரகர்ஸ்‌ 

(4) தோமஸ்‌ மூர்‌ (5) இராஸ்மஸ்‌ வவ 


3. (1) ஜோன்‌ வைக்ளிப்‌ 
(4) ஜோன்‌ கல்வின்‌ 


4. (1) பெரஸ்டர்‌ ஜோன்‌ 
(4) லா சலே 


5. (1) உரிமைச்‌ சட்டம்‌ 


(2) ஜோன்‌ ஹஸ்‌ 
(5) பிரான்சிஸ்‌ சேவியர்‌ 


(2) காட்டியர்‌ 
(5) மாக்வெடே 





(2) மனித உரிமை தொடர்பான பிரகடனம்‌ 


(3) மனித உரிமை தொடர்பான சர்வதேச பிரகடனம்‌ 


(4) அபார்தீட்‌ 


(5) சிவில்‌ அரசியல்‌ உரிமை தொடர்பான சர்வதேச பிரகடனம்‌ 


6. (1) வெனிசுவெல 
(4) பேரு 
7. (1) வூட்ரோ வில்சன்‌ 





(4) ஜோன்‌ கெனடி 


8. (1) ஜவஹர்லால்‌ நேரு 
(4) இந்திரா காந்தி 


(2) ஆர்ஜன்டீனா 

(5) நைஜீரியா 

(2) லொயிட்‌ ஜோர்ஜ்‌ 
(5) ஜிம்மி காட்டர்‌ 


(2) லால்‌ பகதூர்‌ சாஸ்திரி 
(5) ரஜீவ்‌ காந்தி 


9. (1) உலக சுகாராதார நிறுவனம்‌ (WHO) 
(2) வட அத்திலாந்திக்‌ ஒப்பந்த அமைப்பு (NATO) 


(3) வோர்சோ உடன்படிக்கை 


(3) மாட்டின்‌ லூதர்‌ 


(3) ஜொலியட்‌ 


(3) கொலம்பியா 


(3) பிராங்லின்‌ ரூஸ்வெல்ட்‌ 


(3) மகாத்மா காந்தி 


(4) தென்கிழக்கு ஆசிய நாடுகளின்‌ உடன்படிக்கை அமைப்பு (SATO) 


(5) சென்டோ உடன்படிக்கை அமைப்பு (CENTO) 


10. (1) நிகிதா குருஷேவ்‌ 
(4) லெச்‌ வலேசா 


(2) அலெக்செய்‌ கொசிஹின்‌ 


(5) மிஹாயல்‌ கொபர்சேவ்‌ 


(3) லியோனிட்ஸ்‌ பிரெஷ்னெவ்‌ 


க.பொ.த.(உ.தற)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


05. 


உ 11- 15 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஐந்து சோடிப்‌ பெயர்கள்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ ஒரு 
சோடியிலுள்ள பெயர்கள்‌ ஒன்றுடனொன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அச்சோடியைத்‌ தெரிந்து அதன்‌ 
இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


11. (1) இந்து மதம்‌ - நேபாளம்‌ 

(2) பெளத்த மதம்‌ - தாய்லாந்து 

(3) இஸ்லாம்‌ மதம்‌ - ஈரான்‌ 

(4) யூத மதம்‌ - லெபனன்‌ 

(5) கத்தோலிக்க மதம்‌ - பிலிப்பின்‌ தீவு (ss) 
12. (1) நூற்றாண்டுப்‌ போர்‌ - இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ இடையில்‌ 

(2) ஏழாண்டுப்‌ போர்‌ - இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ இடையில்‌ 

(3) நைல்‌ போர்‌ - இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ இடையில்‌ 

(4) டிரபல்கார்‌ போர்‌ - இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ இடையில்‌ 

(5) கிரிமியன்‌ போர்‌ - இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ இடையில்‌ ல்‌ ) 
13. (1) ஸ்பொர்சா - மிலான்‌ 

(2) வலோய்‌ - வெனிஸ்‌ 

(3) மெடிசி - புளோரன்ஸ்‌ 

(4) எஸ்தெ - பெராரா 

(5) கொன்சாகா - மன்டூவா .......) 
14. (1) பதினான்காம்‌ லூயி - “நானே அரசு 

(2) நெப்போலியன்‌ பொனபாாட்‌ - “புரட்சி என்பது நான்‌” 

(3) கெமிலோ கவூர்‌ - *இத்தாலி தனியாக எழுச்சி பெற முடியும்‌” 

(4) காள்மார்க்ஸ்‌ - “உலகத்‌ தொழிலாளர்களே ஒன்றிணையுங்கள்‌” 

(5) வின்ஸ்டன்‌ சேர்ச்சில்‌ - “பால்டிக்‌ கடல்‌ தொடங்கி எரித்திரையான்‌ கடல்‌ 

வரையான இரும்புத்திரை (ட ) 

15. (1) தாய்வான்‌ - தாய்லாந்து 

(2) மெசபத்தேமியா - ஈராக்‌ 

(3) பாரசீகம்‌ - ஈரான்‌ 

(4) பர்மா - மியன்மார்‌ 

(5) கிழக்குப்‌ பாக்கிஸ்தான்‌ - பங்களாதேஷ்‌ (௮௮2 ) 


உ. 16-20 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ சில பெயர்கள்‌ / கூற்றுகள்‌ / திகதிகள்‌ என்பவற்றின்‌ தொகுதிகள்‌ 
X, ¥Y என்னும்‌ நிரல்களில்‌ தரப்பட்டுள்ளன. நிரலில்‌ தரப்பட்டுள்ள பெயர்கள்‌ / கூற்றுகள்‌/ திகதிகள்‌ % 
நிரலில்‌ தரப்பட்டுள்ளவற்றுடன்‌ ஏதோ ஒரு வகையில்‌ தொடர்புபட்டவை. ஆனால்‌ அவை சரியான தொடர்‌ 
ஒழுங்கிலே தரப்படவில்லை. % நிரலில்‌ உள்ளவற்றை Y¥ நிரலிற்கேந்பச்‌ சரியாக ஒழுங்குபடுத்தும்போது கீழே 
தரப்பட்டுள்ள ஐந்து சேர்மானங்களுள்‌ ஒன்று சரியானதாகும்‌. சரியான சேர்மானத்தைச்‌ தெரிவு செய்து, அதன்‌ 
இலக்கத்தை அடைப்புப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 


16. X Y 
சீனா 
பெரிய பிரித்தானியா 


ஆபிரிக்காக்‌ கண்டம்‌ 


(1) நன்னம்பிக்கை முனை 
(11) புதிய உலகம்‌ 
(111) தூங்கும்‌ இராட்சதன்‌ 


(1) இருண்ட கண்டம்‌ அமெரிக்காக்‌ கண்டம்‌ 


HOW > 


(5) சூரியன்‌ மறையாத பேரரசு ஆபிரிக்காவின்‌ தென்முனை 
(1) ADCBE (2) BADCE (3) CDAEB (4) ECDBA (5) EDACB (வேணி 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-96- 


17. 


18. 


19. 


20. 


ஆ Y 
(1) மொகலாயர்‌ A வியட்னாம்‌ 
(11) மஞ்சு B சியம்‌ 
(111) இன்குயென்‌ C பர்மா 
(1) கொன்பவுங்‌ D இந்தியா 
(1) சக்ரி E சீனா 


(1 DACBE (2) DBAEC (3) DEACB (4)ECDAB (5) EDBCA  (......) 


ஆ Y 
(1) புளோரன்ஸ்‌ நைட்டிங்கேல்‌ A விண்வெளிக்குச்‌ சென்ற முதல்‌ பெண்‌ 
(11) மாரி கியுரி B தாதியர்‌ சேவையின்‌ முன்னோடி 
(111) வெலன்டினா தெரெஸ்கோவா C இஸ்ரேலின்‌ முதல்‌ பெண்‌ பிரதமர்‌ 
(14) கோல்டா மேயர்‌ D பிரித்தானியாவின்‌ முதல்‌ பெண்‌ பிரதமர்‌ 
(1) மாக்ரட்‌ தச்சர்‌ 1? ரேடியத்தைக்‌ கண்டுபிடித்த போலந்து விஞ்ஞானி 


(1 ABDEC (2) ACEDB (3) BEDAC (4) BEACD (5) DAECB  (......) 


Xx Y 
(1) அமெரிக்கப்‌ புரட்சி A “செல்வந்த நாடு”, “வலிமைவாய்ந்த படை” 
(11) பிரெஞ்சுப்‌ புரட்சி B “அமைதி, நிலம்‌, உணவு” 
(111) மெய்ஜி சீர்திருத்தம்‌ C பிரதிநிதித்துவம்‌ இன்றி வரிவிதிப்பில்லை. 
(17) ரஷ்யப்புரட்சி D “விவசாயிக்கு நிலம்‌”, முன்னோக்கிய பெரும்‌ 
பாய்ச்சல்‌ 
(1) சீனப்‌ புரட்சி 1 சுதந்திரம்‌, சமத்துவம்‌, சகோதரத்துவம்‌ 


(1 BCAED (2) CEABD (3) CEBAD (4) DAEBC (5) ECADB  (......) 


ஆ Y 
(1) டிரக்வி லீ A பர்மா 
(11) டேக்‌ ஹெமர்ஷல்‌ B பேரு 
(111) யூத்தான்ட்‌ C ஓஸ்ரியா 
(11) வோல்ட்‌ ஹய்ம்‌ D சுவீடன்‌ 
(7) பெரேஸ்‌ த குவேலார்‌ ௧ நோர்வே 


(1 ACBED (2) BDAEC (3) CADBE (4) EBACD (5) EDACB (0... 


21 - 25 வரையிலான அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரே தலைப்பின்‌ கீழ்‌ ஐந்து விடயங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவைகளில்‌ ஒன்று தலைப்புக்குப்‌ பொருந்தாது. ௮தனைத்‌ தெரிவு செய்து அடைப்புக்‌ குறிக்குள்‌ எழுதுக. 


21. மறுமலர்ச்சி 

(1) இத்தாலியில்‌ ஆரம்பமாகியது. 

(2) கடலோடி ஹென்றி மறுமலர்ச்சியுடன்‌ தொடர்புடைய முக்கிய நபராவார்‌. 
(3) மறுமலர்ச்சி மேற்கு ஐரோப்பாவில்‌ பல நாடூகளில்‌ பரவியது. 

(4) மக்கியவலி “இளவரசன்‌” எனும்‌ நூலை எழுதினார்‌. 


(5) பாப்பரசர்‌ இரண்டாம்‌ ஜுலியஸ்‌, மைக்கல்‌ ஆஞ்சலோவின்‌ சேவையைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. (....... ) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-97- 


22. 


23. 


24. 


25. 


26. 


கீழைத்தேய ஒல்லாந்தப்‌ பேரரசு 

(1) பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ ஒல்லாந்தர்‌ கிழக்கு நாடுகளுக்கு வந்தனர்‌. 

(2) கி.பி.1602 ஆம்‌ ஆண்டு ஜக்கிய ஒல்லாந்த கிழக்கிந்திய வர்த்தக சங்கம்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 

(3) யான்‌ பீட்டர்சோ கூன்‌ கிழக்கு ஒல்லாந்த பேரரசின்‌ தாபகராகக்‌ கருதப்படுகிறார்‌. 

(4) ஒல்லாந்த கீழைப்‌ பேரரசின்‌ தலைமையகம்‌ பத்தேவியாவில்‌ அமைக்கப்பட்டிருந்தது. 

(5) கி.பி.1591 ஆம்‌ ஆண்டு ஒல்லாந்தர்‌ பிலிப்பைன்‌ தீவுகளைக்‌ கைப்பற்றினர்‌. .......) 


பிரான்சியப்‌ புரட்சியின்‌ பிரதான கட்டங்கள்‌. 


(1) பொஸ்டன்‌ தேனீர்‌ விருந்து (2) தேசிய சபை அமைக்கப்பட்டது. 
(3) பஸ்டீல்‌ சிறைச்சாலை தகர்க்க்பபட்டது. (4) பயங்கர ஆட்சி 
(5) தேசிய சட்டமன்றத்தின்‌ நிருவாகம்‌ (வேலவ 


ஆபிரிக்கா தொடர்பான போராட்டம்‌ 

(1) ஆபிரிக்கக்‌ கண்டத்தில்‌ ஆட்சியை நிறுவுதல்‌ தொடர்பாக ஜரோப்பிய நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட 
பகைமையும்‌ அதிகாரப்‌ போட்டியும்‌ ஆபிரிக்கா தொடர்பான போராட்டம்‌ எனப்படூகிறது. 

(2) மிஷனரிகளும்‌ நாடுகாண்‌ பயணிகளும்‌ ஆபிரிக்காக்‌ கண்டத்தை ஜரோப்பியர்களுக்குத்‌ திறந்தனர்‌. 

(3) பெல்ஜியத்தின்‌ லியோபோல்ட்‌ மன்னனால்‌ கொங்கோவில்‌ சுதந்திர அரசு நிறுவப்பட்டது. 

(4) எகிப்து ஜேர்மனியால்‌ கைப்பற்றப்பட்டது. 

(5) அல்ஜீரியா பிரான்சியரின்‌ கீழ்‌ இருந்தது. (12 ) 


ஐக்கிய நாடுகளின்‌ பிரதான அமைப்பு 


(1) பொதுநலவாயம்‌ (2) பொதுச்சபை 
(3) பாதுகாப்புச்‌ சபை (4) தலைமைச்‌ செயலகம்‌ 
(5) பன்னாட்டு நீதிமன்றம்‌ வேஃபி 


26-30 வரையுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும்‌ (க), (), (ய. (0) எனும்‌ நான்கு மாற்று விடைகள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றுள்‌ ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும்‌. சரியான விடையை அல்லது விடைகளைத்‌ தெரிவு 


செய்க. 

(A) யும்‌ (B) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌ ............பபபபபப 1 எனவும்‌, 

(B) யும்‌ (C) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌ ..............பபபபபபப 2 எனவும்‌, 

(C) யும்‌ (ஓ) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌ .............பபபபபபபப 3 எனவும்‌, 

(A) யும்‌ (C) யும்‌ மட்டும்‌ சரியாயின்‌ ............பபபபபபப 4 எனவும்‌, 

ஒரு விடை மட்டும்‌ ௮ல்லது இரண்டிற்கு மேற்பட்ட விடைகள்‌ சரியாயின்‌ ................ 5 எனவும்‌ 


புள்ளிக்கோட்டில்‌ எழுதுக. 


அறிவுறுத்தல்கள்‌ 
le TEE EE = ME 2 


ஒரு விடை மட்டும்‌ 


(A) யும்‌ (யும்‌ | (ஒ)யும்‌ (0) யும்‌ |(0யும்‌ (॥)யும்‌| (4)யும்‌ (0) யும்‌ | அல்லது இரண்டிற்கு 
மட்டும்‌ சரி மட்டும்‌ சரி மேற்பட்ட விடைகள்‌ 


சரி 





பின்வருவனவற்றுள்‌ தேசிய அரசின்‌ இயல்புகள்‌ யாவை? 

(A) அதிகாரம்‌ மிக்க மானிய பிரபுக்கள்‌ வகுப்பு 

(B) பிரபுக்களிடமிருந்த தனிப்பட்ட படை 

(C) பலம்‌ வாய்ந்த மத்திய அரசு 

(D) நிலையான தேச எல்லை வேலி 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-98- 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


கைத்தொழில்‌ புரட்சி தொடர்பாகப்‌ பின்வரும்‌ கூற்று / கூற்றுக்களில்‌ சரியானது? / சரியானவை எவை? 

(A) கைத்தொழில்‌ புரட்சி இங்கிலாந்தில்‌ ஆரம்பித்தது. 

(B) கைத்தொழில்‌ புரட்சியால்‌ தொழிற்சாலை முறை ஆரம்பிக்கப்பட்டது. 

(0) பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ ஐரோப்பாவில்‌ பெரும்பாலான நாடுகளில்‌ கைத்தொழில்‌ விரைவாக 
முன்னேற்றம்‌ அடைந்தது. 

(1) கைத்தொழில்‌ புரட்சி புதிய பேரரசுவாதம்‌ தோன்றுவதற்கு வழிவகுத்தது. (லலி 


ஜேர்மனியின்‌ ஐக்கியம்‌ தொடர்பாகப்‌ பின்வரும்‌ கூற்று / கூற்றுக்களில்‌ சரியானது? / சரியானவை? 

(A) பிரஷ்யாவின்‌ தலைமையில்‌ ஜேர்மனி ஜக்கியமடைந்தது. 

(B) சொல்வரையின்‌ சுங்க வரி சங்கம்‌ ஜேர்மன்‌ அரசுகள்‌ இடையே வர்த்தகத்‌ தடையை நீக்கியது. 

(C) லூயி நெப்போலியனின்‌ ஆதரவுடன்‌ ஜேர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. 

(1)) கரிபால்டி ஜக்கிய ஜேர்மனியின்‌ முதலாவது சான்சலாராக நியமிக்கப்பட்டார்‌. (ல ) 


பனிப்போர்‌ தொடர்பாகப்‌ பின்வரும்‌ கூற்று / கூற்றுக்களில்‌ சரியானது? / சரியானவை? 

(A) இரண்டாம்‌ உலகப்போரின்‌ பின்னர்‌ முதலாளித்துவ, சமவுடமை எனும்‌ இரு அணிகளுக்கிடையிலான 
அரசியல்‌, இராசதந்திர மோதல்கள்‌ பனிப்போர்‌ எனப்படும்‌. 

(B) ஜோசப்‌ ஸ்ராலினின்‌ கொள்கைகள்‌ பனிப்போர்‌ தளர்வடையக்‌ காரணமாகியது. 

(C) சோவியட்‌ தேசத்தின்‌ வீழ்ச்சியின்‌ பின்னர்‌ பனிப்போர்‌ முடிவுற்றது. 

(D) பனிப்போர்‌ காலத்தில்‌ மேற்கு, கிழக்கு ஜேர்மனி இணைக்கப்பட்டது. ....... ) 


பின்வரும்‌ தலைவர்களுள்‌ இந்தோனேசியாவின்‌ ஜனாதிபதி ஜனாதிபதிகள்‌ யார்‌? / யாவர்‌? 

(A) அவுங்சான்‌ 

(B) சுகர்ணோ 

(C) சுகர்டோ 

(D) ரமோன்‌ மெக்சேசே (ல ) 


31 - 35 வரையிலான வினாக்களுக்கு சரியான விடையைத்‌ தெரிவு செய்து அடைப்புக்‌ குறிக்குள்‌ அதன்‌ 
இலக்கத்தை எழுதுக. 


“இறுதி இரவு உணவு” சித்திரத்தை வரைந்த பிரபல ஓவியர்‌ யார்‌? 

(1) ஜிவோட்டோ (2) பொட்டிஷெலி (3) லியனாடோ டாவின்சி 

(4) மைக்கல்‌ ஆஞ்சலோ (5) டிடியன்‌ (வேவு) 
இங்கிலாந்தின்‌ முதலாவது பிரதம மந்திரி யார்‌? 

(1) ஒலிவர்‌ குரொம்வெல்‌ (2) ரொபர்ட்‌ வோல்போல்‌ (3) சாள்ஸ்‌ டவுன்ஷென்ட்‌ 

(4) பிரடரிக்‌ நோர்த்‌ (5) வில்லியம்‌ பிட்‌ (வேவ 
பரிணாமவாதக்‌ கோட்பாட்டை முன்வைத்த விஞ்ஞானி யார்‌? 

(1) சாள்ஸ்‌ டார்வின்‌ (2) லுயி பாஸ்டர்‌ (3) ஹர்பர்ட்‌ ஸ்பென்சர்‌ 

(4) சிக்மன்ட்‌ பிரொயிட்‌ (5) ௮ல்பட்‌ ௮யின்ஸ்டயின்‌ (லி 
“முடிவில்லா புரட்சி” எனும்‌ எண்ணக்கருவை முன்வைத்த போல்ஷெவிக்‌ தலைவர்‌ யார்‌? 

(1) பிலெக்கனொப்‌ (2) வீ. ஐ. லெனின்‌ (3) புக்கரின்‌ 

(4) ஜோசப்‌ ஸ்டாலின்‌ (5) லியோன்‌ ட்ரொட்ஸ்கி (ல ) 
சீன மக்கள்‌ குடியரசின்‌ முதலாவது பிரதம மந்திரி யார்‌? 

(1) சுன்‌ யற்‌ சென்‌ (2) சியாங்‌ காய்‌ ஷெக்‌ (3) மா-ஓ-சே-துங்‌ 

(4) செள என்‌ லாய்‌ (5) லின்‌ பியாவோ (லி 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-99- 


உ. 36-40 வரையுள்ள வினாக்களின்‌ இரண்டூ கூற்றுக்கள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும்‌ 
உள்ள கூற்றுச்‌ சோடிக்குக்‌ கீழே உள்ள அட்டவணையில்‌ காணப்படும்‌ 1, 2, 3, 4, 5 என்பவற்றில்‌ மிகவும்‌ 
பொருந்துவது எது என்பதைத்‌ தெரிந்து அதன்‌ இலக்கத்தைப்‌ புள்ளிக்‌ கோட்டில்‌ எழுதுக. 

சட்னி முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


சரியானது பிழையானது 





சரியானது சரியானது 





பிழையானது பிழையானது 





பிழையானது சரியானது 





சரியானது சரியானதும்‌ முதலாவது கூற்றினை நன்றாக விளக்குவதுமாகும்‌. 


முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


தோமஸ்‌ ஹொம்ஸ்‌ என்பவரால்‌ “வெவியதான்‌” 
எனும்‌ நூல்‌ எழுதப்பட்டது. 


கி.பி.1649 ஆம்‌ ஆண்டூ இங்கிலாந்தின்‌ 
சாள்ஸ்‌ மன்னன்‌ மரண தண்டனைக்கு 
உட்படுத்தப்பட்டான்‌. 





ரான்சிய மன்னனின்‌ ஆதிபத்தியம்‌ 
தாடர்பாக இருந்த தடைகளை நீக்குவதும்‌ 
ரான்சை ஐரோப்பாவின்‌ பலம்‌ வாய்ந்த 


புரட்சியின்‌ பின்னர்‌ லூயி நெப்போலியன்‌ பிரான்சில்‌ 
ஆட்சிக்கு வந்தான்‌ 

அரசாக மாற்றுவதும்‌ ரிச்சலியுவின்‌ பிரதான 

நோக்கமாகும்‌. 


பெட்டிஸ்டா எனும்‌ ஏகாதிபத்திய ஆட்சியாளனை 


1868 சீர்திருத்ததத்தினால்‌ யப்பானில்‌ 





டொக்குகாவா அரச வம்சம்‌ 
தாபிக்கப்பட்டது. 


அகற்றி 1959 ஷம்‌ ஆண்டூ பிடோல்‌ கஸ்ரோ கியுபா- 
வின்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றினான்‌. 





இரண்டாம்‌ உலகப்போர்‌ ஆரம்பமாவற்கு 
அண்மிய காலப்பகுதியில்‌ சர்வதேச சங்கம்‌ 
செயலிழந்து காணப்பட்டது. 


மஞ்சூரியப்‌ பிரச்சினை, அபீசினியப்‌ 
என்பனவற்றிற்குத்‌ தீர்வு காணத்தவறிய சர்வதேச 
சங்கம்‌ ஹிட்லர்‌ போலந்தை ஆக்கிரமித்த போது 


அதனைத்‌ தடுப்பதற்கும்‌ முற்படவில்லை. 


பிரச்சினை 





மோதிலால்‌ நேரு இந்தியாவின்‌ முதலாவது 
ஜனாதிபதியாகத்‌ தெரிவு செய்யப்பட்டார்‌. 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - 


சுல்பிகார்‌ அலி பூட்டோ 


முதலாவது பிரதம மந்திரியாவார்‌. 


வங்காளதேசத்தின்‌ 





kx 


-100- 


வரலாறு 


(25 0) நவீன உலக வரலாறு 
(கி.பி. 1500 முதல்‌ 1989 வரை) 
வினாத்தாள்‌ 11 
பகுதி [1 


அறிவுறுத்தல்கள்‌ 


9 


3 


முதலாம்‌ வினா கட்டாயமானது. 

அது தவிர பகுதி B மற்றும்‌  என்பனவற்றிலிருந்து ஒரு வினாவையேனும்‌ தெரிவு செய்து மூன்று 
வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாம்‌ வினா உட்பட விடையளிக்க வேண்டிய வினாக்களின்‌ எண்ணிக்கை 
நான்கு ஆகும்‌. 

( முதலாம்‌ வினாவுக்கு விடை அளிப்பதற்கு உலகப்‌ புறவுருவப்‌ படம்‌ வழங்கப்படும்‌) 


பகுதி A 
. உமக்குத்‌ தரப்பட்டுள்ள உலகப்‌ படத்தில்‌ பின்வரும்‌ அனைத்து இடங்களையும்‌ குறித்துப்‌ பெயரிடுக. 
ட) செங்கடல்‌ (ப) நைல்நதி (ரரர்‌) பிரனீஸ்‌ 
(1) பேர்லின்‌ (0 மொஸ்கோ (ற) போர்த்துக்கல்‌ 
(ஈர) பனாமாக்‌ கால்வாய்‌ (ஈர) மலாக்காத்‌ தொடுகடல்‌ (௫) பிலிப்பீன்‌ தீவுகள்‌ 
யே நியூயோர்க்‌ (ய்‌) கேப்‌ ரவுன்‌ (ர) கல்கத்தா 


(1% 12=12 புள்ளிகள்‌) 
பகுதி B 


 கி.பி.1453 ஆம்‌ ஆண்டு கொன்ஸ்தாந்திநோபிளின்‌ வீழ்ச்சி நவீன உலக வரலாற்றில்‌ ஒரு திருப்புமுனையாகும்‌.” 


ஆராய்க. (16 புள்ளிகள்‌) 


.. “அமெரிக்க சுதந்திரப்போர்‌ பிரித்தானியப்‌ பேரரசுக்கு எதிராக இடம்பெற்ற முதலாவது வெற்றிகரமான சுதந்திரப்‌ 


போராட்டமாகும்‌” 
(1) அமெரிக்க சுதந்திரப்‌ போரின்‌ தலைவரின்‌ பெயரினைக்‌ குறிப்பிடுக. (01 புள்ளி) 
(i) வட அமெரிக்காவில்‌ காணப்பட்ட நான்கு ஆங்கிலக்‌ குடியேற்றங்களின்‌ பெயர்களைத்‌ தருக. 
(02 புள்ளிகள்‌) 
(1/4) அமெரிக்க சுதந்திரப்‌ போருக்கு வழிவகுத்த பொருளாதாரக்‌ காரணிகளை சுருக்கமாகக்‌ குறிப்பிடுக. 
(04 புள்ளிகள்‌) 
(1) அமெரிக்க சுதந்திரப்‌ போரின்‌ விளைவு, அதன்‌ தாக்கம்‌ என்பவற்றின்‌ அடிப்படையில்‌ 
அதன்‌ முக்கியத்துத்தைப்‌ பரிசீலனை செய்க. (09 புள்ளிகள்‌) 


முதலாம்‌ உலகப்‌ போர்‌ ஏற்படுவதற்கான காரணங்களைப்‌ பின்வரும்‌ தலைப்புக்களின்‌ கீழ்‌ ஆராய்க. 


(1) புதிய பேரரசுவாதம்‌ 
(1) ஐரோப்பா இரு அணிகளாகப்‌ பிளவுற்றமை (16 புள்ளிகள்‌) 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 


-101- 


5. பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ ஏதேனும்‌ இரண்டின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ தொடர்பாகச்‌ சிறு குறிப்பு எழுதுக. 
(1) இங்கிலாந்தின்‌ பாராளுமன்ற முறையின்‌ வளர்ச்சி 
(ம) பிரான்சியப்‌ புரட்சியின்‌ விளைவுகள்‌ 
(1/4) இத்தாலிய ஐக்கியத்தின்‌ பிரதான கட்டங்கள்‌ 
(1) வி.ஐ லெனின்‌ 
(8%2- 16 புள்ளிகள்‌) 


பகுதி 6 


6. “ஐரோப்பாவில்‌ பாசிசவாதத்தினதும்‌ நாசிசவாதத்தினதும்‌ எழுச்சி இரண்டாம்‌ உலகப்போர்‌ ஏற்படுவதற்கான 
பிரதான காரணமாகும்‌” 


(1) ஐரோப்பாவில்‌ பாசிசவாதமும்‌ நாசிசவாதமும்‌ எழுச்சி பெற்ற இரு நாடுகளைக்‌ குறிப்பிடுக. 
(02 புள்ளிகள்‌) 
(ப) அந்நாடுகளிலிருந்த பாசிசவாத, நாசிசவாதத்‌ தலைவர்கள்‌ இருவரின்‌ பெயர்களைத்‌ தருக. 
(02 புள்ளிகள்‌) 
(1/4) அந்நாடுகளில்‌ பாசிசவாதமும்‌ நாசிசவாதமும்‌ எழுச்சி பெறுவதில்‌ தாக்கம்‌ செலுத்திய பொதுவான 
காரணிகளை முன்வைக்குக. (04 புள்ளிகள்‌) 
(1) பாசிசவாதத்தினதும்‌ நாசிசவாதத்தினதும்‌ எழுச்சி இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ ஏற்படுவதற்கு எந்த அளவில்‌ 


காரணமாக அமைந்தது என்பதை சுருக்கமாக எழுதுக. (08 புள்ளிகள்‌) 


7. பின்வரும்‌ தலைப்புக்களின்‌ கீழ்‌ சீன பொதுவுடமைப்‌ புரட்சி தொடர்பாக விமர்சிக்க. 


(1) மா-ஓ-சேதுங்கின்‌ தலைமைத்துவம்‌ 


(04) மக்கள்‌ சீனக்‌ குடியரசு அமைக்கப்பட்டமை (16 புள்ளிகள்‌) 


8. ப) ஐக்கிய நாடூகள்‌ சபையின்‌ பிரதான நோக்கங்களை விபரிக்குக. (06 புள்ளிகள்‌) 
(ர்‌) கி.பி.1980 ஆம்‌ ஆண்டு வரை ஐக்கிய நாடுகள்‌ சபை அதன்‌ குறிக்கோளை நிறைவேற்றுவதில்‌ எவ்வளவு 


தூரம்‌ வெற்றியடைந்துள்ளது என்பதனைப்‌ பரிசீலனை செய்க. (10 புள்ளிகள்‌) 


9. பின்வரும்‌ தலைவர்களில்‌ எவரேனும்‌ இருவரின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ பற்றி சிறுகுறிப்பு எழுதுக 
(1) மகாத்மா காந்தி 
(1) ஜோசப்‌ ஸ்டாலின்‌ 
(01/4) ஹோ-சி-மிங்‌ 
(1) சுகர்ணோ 
(8%2- 16 புள்ளிகள்‌) 


Kx 


க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-102- 


(25 () நவீன உலக வரலாறு 


(கி.பி. 1500 முதல்‌ 1989 வரை) 


பகுதி 11 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வரலாறு 
-103- 


(28) மனைப்‌ பொருளியல்‌ 


வினாத்தாள்‌ கட்டமைப்பு 


வினாத்தாள்‌ 1] - நேரம்‌ : 02 மணித்தியாலங்கள்‌. 
5 தெரிவுகளுடனான 50 பல்தேர்வு வினாக்களைக்‌ கொண்டது. எல்லா வினாக்களுக்கும்‌ 
விடையளித்தல்‌ வேண்டும்‌. ஒரு வினாவிற்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தப்புள்ளிகள்‌ 50. 


வினாத்தாள்‌ 11 - நேரம்‌ : 03 மணித்தியாலங்கள்‌. (அதற்கு மேலதிகமாக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்களாகும்‌.) 
இவ்வினாத்தாள்‌ எட்டு வினாக்களை உள்ளடக்கியது. முதலாம்‌ வினா கட்டாயமானது. 
முதலாம்‌ வினா உட்பட ஆறு வினாக்களுக்கு விடை எழுதுதல்‌ வேண்டும்‌. 


முதலாம்‌ வினா : பத்து பகுதிகளை உள்ளடக்கிய கட்டாயமான வினா. 
2%10 - 20புள்ளிகள்‌ 

2 - 7 வினாக்கள்‌ : கட்டமைப்பு வினாக்கள்‌/அரைக்‌ கட்டமைப்பு வினாக்கள்‌ 
16%5 = 80 புள்ளிகள்‌ 


11 ஆம்‌ வினாத்தாளிற்கு மொத்தப்புள்ளிகள்‌ = 100 


செய்முறைப்‌ பரீட்சை : நேரம்‌ : 03 மணித்தியாலங்கள்‌. 
இப்பரீட்சை A, B என இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டிருப்பதோடு 12, 13 தரங்களுக்குரிய 
செய்முறைச்‌ செயற்பாடுகளுக்கு ஏற்புடையதாக தயாரிக்கப்பட்டூள்ளது. 
செய்முறைப்‌ பரீட்சைக்கான மொத்தப்புள்ளிகள்‌ 200 ஆகும்‌. 


நிலையச்‌ சோதனை (றல test) 

15 வினாக்கள்‌. இதற்கான நேரம்‌ 30 நிமிடங்கள்‌ ஆகும்‌. 

ஒரு வினாவிற்கு விடையளிப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நேரம்‌ 2 நிமிடங்கள்‌. 
4% 15 = 60 புள்ளிகள்‌ 


செய்முறைச்‌ செயற்பாடுகள்‌ இரண்டினை உள்ளடக்கியது. இதற்கான 
நேரம்‌ 2 மணித்தியாலமும்‌ 30 நிமிடங்களுமாகும்‌. 
140 புள்ளிகள்‌ 


இறுதி புள்ளியைக்‌ கணித்தல்‌ 
வினாத்தாள்‌ 1 
வினாத்தாள்‌ 11 
செய்முறைப்‌ பரீட்சை 
இறுதிப்‌ புள்ளிகள்‌ 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - மனைப்‌ பொருளியல்‌ 


- 104: 


